தமிழணங்கு-5: 


(தமிழராய்‌ 1 Al பிப்ரவரி 2024 


ன்‌ ததைந்த அட அபபட ப ரமரிகது 
ம்‌ ஆசரியர்‌: முனைவர்‌ தீகுமதீ ௦௪. ராேஸ்வர்‌ 


உலகத்‌ தாய்‌ மொழி நாள்‌ 

பேரோ. மூனைவர்‌ மு. மூத்து 6விவ 
அ உருவான வரலாறு 

முனைவர்‌ சீவ. இளங்கேகோ 

Q ௬. சி ௬. இ ௬ ே ௬ ரி ௬. இ ௬ 

முனைவர்‌ தேம்‌ 


நான்‌ 

இராஜலைட்சும்‌' சரவணன்‌ 
பெரியாரின்‌ பெண்ணியம்‌ 
கவீஞர்‌ கணீமாம்‌ 

வலை பின்னல்‌ முன்வைக்கும்‌ சிந்தனை ;* 
முனைவர்‌ ஆனந்த்‌ அமலதாஸ்‌ | 
முத்தமிழ்‌ விரும்பியின்‌ தேநீர்‌ கவிதைகள்‌ 9, ; 
முனைவர்‌ சை. இரா€ஜஸ்வரீ 
முனைவர்‌ சம்பந்தம்‌ ஏகாம்பரம்‌ 

சில சொற்களுக்கு விளக்கம்‌ 1 
பேரோ. கு. இராம்க்ருட்டினன்‌ 
தமிழ்ச்‌ சித்தரியலும்‌ கிறிஸ்தியலும்‌ 
முனைவர்‌ மோ. மைக்கல்‌ பார$ட 
நிக்கி ஜியோவானி - அமெரிக்க 
எழுத்துலகின்‌ வீரமங்கை! 

மேனகா நரேஷ்‌ 


நெருப்பலைப்‌ பாவலர்‌, கரா இளங்கோவின்‌ சிற 


திருக்குறளும்‌ சாணக்கிய நீதியும்‌ 


முனைவர்‌ மெய்‌ ச்த்ரா 


தமிழர்‌ இலக்கிய சமய பண்பாட்டு ஆய்விதழ்‌ 


தமிழணங்கு 


(தமிழராய்‌ இணைவோம்‌) 


உள்ளடக்கம்‌ 


1. உலகத்‌ தாய்‌ மொழி நாள்‌ 
பேரா. முனைவர்‌ மு. முத்துவேலு 3 


மலர்‌ - 2 இதழ்‌ - 08 பிப்ரவரி - 2024 


: , 2. இந்து அறநிலையத்துறை உருவான 
சிறப்பாசிரியர்‌ 
வரலாறு 
பொறிஞர்‌ கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பி முனைவர்‌ சிவ இளங்கோ 14 
நிறுவனர்‌ & தலைமைப்‌ பதிப்பாசிரியர்‌ | 3. நெஞ்சில்‌ இட்ட கோலங்களின்‌ 
முனைவர்‌ திருமதி செ. இராஜேஸ்வரி தொகுப்பு - முனைவர்‌ தேமொழி 20 
பொறுப்பாசிரியர்‌ 4. நான்‌ குருதி பேசுகிறேன்‌ 
முனைவர்‌ சந்திரிகா சுப்பிரமணியன்‌ இராஜலெட்சுமி சரவணன்‌ 24 
2 5. பெரியாரின்‌ பெண்ணியம்‌ 
அசிரியர்‌ குழு ்‌ 
தை i த கவிஞர்‌ கனிமொழி 28 
கிங்ஸ்டன்‌ ஜெகநாதன்‌ (இந்தியா) 
தேமொழி (அமெரிக்கா) 6. வள்ளுவர்‌ குறிப்பிடும்‌ நஞ்சு 
அன்பு ஜெயா (ஆஸ்திரேலியா) முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 31 
மின்னச்சன்‌ இங்கர்சால்‌ (நோர்வே) 7. வலை பின்னல்‌ முன்வைக்கும்‌ 
Dr. புதேரி தானப்பன்‌ (டில்லி) சிந்தனை முனைவர்‌ ஆனந்த்‌ 
அமலதாஸ்‌ 36 
வடிவமைப்பு 


8. முத்தமிழ்‌ விரும்பியின்‌ 


அவம்‌ கிருபாகரன்‌ தேநீர்‌ கவிதைகள்‌ 


அட்டை வடிவமைப்பு முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 41 
சி. மீனாட்சி 9. அறிவின்‌ அறிவியல்‌ 
Thamizhanangu முனைவர்‌ சம்பந்தம்‌ ஏகாம்பரம்‌ 52 
Printed & Published by ணம்‌ பல வரத்‌ அ 
E. Satish Rajkumar (Advocate) பேரா. கு. இராமகிருட்டினன்‌ 68 
3/422, Thiruvalluvar Street, 11. தமிழ்ச்‌ சித்தரியலும்‌ கிறிஸ்தியலும்‌ 
Dinamani Nagar, Madhurai, ட 

முனைவர்‌ மோ. மைக்கேல்‌ பாரடே 72 
Tamil Nadu 625 018 
Ph: +91 7871123226, +91 7010997630 12. நிக்கி ஜியோவானி - அமெரிக்க 


கட்டுரைகள்‌ அனுப்புவோர்‌ எழுத்துலகின்‌ வீரமங்கை! 
மேனகா நரேஷ்‌ 81 
rajetamiljuly 1 gmail.com 


இவ்விதழில்‌ இடம்பெற்றுள்ள கருத்துக்கள்‌ 13. எளிய முறையில்‌ யாப்பறிவோம்‌! 


அனைத்தும்‌ கட்டுரையாளர்களின்‌ அசைப்‌ பிறித்தல்‌ 

கருத்துகளே ஆகும்‌. அந்தக்‌ நெருப்பலைப்‌ பாவலர்‌, 
கருத்துகளுக்கும்‌ இதழாசிறியருக்கும்‌ எந்தத்‌ இராம இளங்கோவன்‌ 92 
தொடர்பும்‌இல்லை. 


14. திருக்குறளும்‌ சாணக்கிய நீதியும்‌ 
- இதழ்‌ ஆசிரியர்‌ முனைவர்‌ மெய்‌ சித்ரா 100 


1. உலகத்‌ தாய்‌ மொழி நாள்‌ 


(பிப்ரவரி 21 - சிறப்பிதழ்க்‌ கட்டுரை) 


பேரா. முனைவர்‌ மு. முத்துவேலு 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, மாநிலக்‌ கல்லூரி 
உறுப்பினர்‌, மாநிலச்‌ சட்ட ஆட்சிமொழி 
ஆணையம்‌, சென்னை. 

கைபேசி: 9840215985 
muthuvellu-m(@yahoo.com 


உலகத்‌ தாய்‌ மொழி நாள்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ பிப்ரவரி 
21ஆம்‌ நாள்‌ உலகம்‌ முழுவதும்‌ கொண்டாடப்படுகிறது. உலகத்‌ 
தாய்‌ மொழி நாள்‌ என்பது உலகில்‌ உள்ள ஒவ்வொருவரும்‌ 
அவரவர்‌ தாய்‌ மொழியை நினைத்துப்‌ பார்ப்பதற்கான நாள்‌ 
ஆகும்‌. உலகில்‌ 60௦ கோடி பேர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேசுகிற தாய்‌ மொழிகள்‌ ஈராயிரம்‌ இருக்கலாம்‌. அந்த ஈராயிரம்‌ 
மொழியையும்‌ பேசுகிற மக்கள்‌, தங்கள்‌ தாய்‌ பொழியைப்‌ 
போற்றுவதற்குரிய நாள்‌. 


தாய்‌ மொழி நாள்‌ உருவாக்கம்‌ 


இந்த நாள்‌ எப்படி உருவானது? இந்தியா விடுதலை 
அடைந்தது 1947-இல்‌ அப்போது இந்தியாவுடன்‌ விடுதலை 
அடைந்த பாக்கிசுதான்‌, இந்தியாவிற்குக்‌ கிழக்கும்‌ மேற்குமாய்‌ 
அமைந்தது. கிழக்கில்‌ அமைந்த கிழக்கு பாக்கிசுதானில்‌, 
அங்கு வாழ்கின்ற மக்கள்‌ எல்லாம்‌ மதத்தால்‌ இசுலாமியர்கள்‌. 
ஆனால்‌ அம்மக்களின்‌ தாய்‌ மொழியாக இருந்தது வங்காள 
மொழி ஆகும்‌. ஆனால்‌, அங்கே பாக்கிசுதானால்‌ உருது மொழி 
திணிக்கப்பட்டது. உருது மொழி ஆட்சி மொழியாகவும்‌, கல்வி 
மொழியாகவும்‌ வர வேண்டும்‌ என்று சட்டம்‌ இயற்றினார்கள்‌. 
அந்தச்‌ சட்டத்தை எதிர்த்து ஓர்‌ இயக்கம்‌ தோன்றியது. 

அந்த இயக்கம்‌ போராட்டத்தின்‌ உச்சகட்டமாக 1952-இல்‌ 
நாளில்‌ தங்கள்‌ நாட்டிற்குத்‌ தங்கள்‌ தாய்‌ மொழிதான்‌ அனைத்து 
நிலைகளிலும்‌ பயன்பாட்டு மொழியாக இருக்க வேண்டும்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 3 


என்று போராடியது. தாக்கா பல்கலைக்கழகத்தில்‌ மாணவர்கள்‌ 
ஒன்றிணைந்து போராடினார்கள்‌. நூறு பேர்‌ இரண்டு அந்தப்‌ 
பல்கலைக்கழகத்தின்‌ வளாகத்திற்கு உள்ளேயே அமர்ந்து 
போராடினார்கள்‌. காவல்துறை கண்மண்‌ தெரியாத அளவுக்குச்‌ 
சுட்டது. வளாகத்திற்குள்ளேயே நான்கு மாணவர்கள்‌ பிப்ரவரி 
21-ஆம்‌ நாள்‌ குண்டடிக்குப்‌ பலியாகி இறந்து போனார்கள்‌. 
1957-இல்‌ வங்க மொழிதான்‌ அலுவல்‌ மொழி என்று சட்டம்‌ 
அங்கே ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 1971-இல்‌ அந்த நாடு தனி 
நாடாகப்‌ பிரிந்தது. வங்காள மொழி இன்றைக்கு அந்த நாட்டின்‌ 
அனைத்துத்‌ துறைகளிலும்‌, 1971-இல்‌ தனியாகப்‌ பிரிந்த அந்த 
நாட்டில்‌ தலைமை அமைச்சர்கள்‌, மக்கள்‌ எல்லாம்‌ ஐக்கிய 
நாடுகள்‌ உடைய கல்வி பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ 
நிறுவனத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்தனர்‌. எங்கள்‌ மொழியைக்‌ 
காப்பதற்காக எங்கள்‌ நான்கு இளைஞர்கள்‌, தங்கள்‌ இன்னுயிரை 
வழங்கி இருக்கிறார்கள்‌. இன்னுயிர்‌ தந்து தாய்‌ மொழியைக்‌ 
காப்பாற்றி இருக்கிறார்கள்‌. அந்த நாளை உலகத்‌ தாய்‌ மொழி 
நாளாகக்‌ கொண்டாட வேண்டும்‌ என்ற விண்ணப்பம்‌ 
வைத்தார்கள்‌. யுனெஸ்கோ அதை ஏற்றுக்கொண்டது. 1999- 
ஆம்‌ ஆண்டு யுனெஸ்கோவின்‌ நாற்பதாவது கூட்டத்தில்‌ உலகம்‌ 
இனிமேல்‌ ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ உலக நாடுகளில்‌ இருக்கும்‌ 
மக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ இந்த பிப்ரவரி 21-ஆம்‌ நாளை 
உலகத்‌ தாய்‌ மொழி நாளாகக்‌ கொண்டாட வேண்டும்‌ என்று 
அறிவித்தது. நீங்கள்‌ உங்கள்‌ தாய்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்கும்‌, 
மேன்மைக்கும்‌ அது வற்றாத செல்வமாக உங்களோடு இருந்து 
வருவதற்கும்‌ உரியதோர்‌ நாளாக, இந்த நாளை நினைத்துப்‌ 
போற்ற வேண்டும்‌ என்று அறிவித்தது. அதன்‌ விளைவாக 


[டிப qa 
தமிழ்‌:2 


பட்ட 
EN ட்‌ 


4 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


1999-இல்‌ இருந்து ஒவ்வொரு ஆண்டும்‌ மக்கள்‌ இந்த நாளை 
உலகத்‌ தாய்‌ மொழி நாளாகக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 

உலக உருண்டையில்‌ ஏதோ ஒரு மூலையில்‌ இருக்கிற 
கிழக்கு பாகிசுதானில்‌ நான்கு இளைஞர்கள்‌ தங்கள்‌ மொழியைக்‌ 
காப்பாற்றுவதற்காக உயிரைத்‌ தியாகம்‌ செய்தார்களே, அந்த 
உயிர்த்‌ இயாகம்‌ இன்றைக்கு மக்களை எல்லாம்‌ அவர்களுடைய 
தாய்‌ மொழியை நோக்கி சந்திக்கச்‌ செய்திருக்கிறது; இது 
மொழியைக்‌ காப்பாற்றுவதற்கு உலக மக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
எவ்வாறு உயர்ந்த பணியைச்‌ செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
கடமையை நமக்கு நினைவூட்டுகிறது. 

பேரறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ சொல்லுவார்‌, "ஒருவனுக்கு 
உலகில்‌ ஆயிரம்‌ மொழிகள்‌ இருந்தாலும்‌, உலகிலுள்ள 
எத்தனை மொழிகளை அவன்‌ அறிந்திருந்தாலும்‌, அவன்‌ தாய்‌ 
மொழிதான்‌ அவனுக்கு உயர்ந்த மொழி" என்பர்‌. ஏன்‌? தாய்‌ 
மொழி உயர்ந்தது. அந்தத்‌ தாய்‌ மொழிக்கு எழுத்து வடிவம்‌ 
இல்லாமல்‌ இருக்கலாம்‌. இலக்கிய வடிவம்‌ இல்லாமல்‌ 
இருக்கலாம்‌, இலக்கணங்கள்‌ இல்லாமல்‌ இருக்கலாம்‌, ஆட்சி 
சிறப்பும்‌ கூட இல்லாமல்‌ இருக்கலாம்‌. 

ஆனால்‌ அது அவனுடைய தாய்‌ மொழியாக மட்டும்‌ 
இருக்கிற ஒரே ஒரு தகுதி பெற்று இருக்குமானால்‌, அந்த ஒரு 
தகுதிதான்‌ உலக மொழிகளிலேயே அவன்‌ வணங்குவதற்கும்‌ 
போற்றுவதற்கும்‌ ஏற்ற மொழி என்று சொல்லிவிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. எந்தச்‌ சிறப்பும்‌ இல்லாத ஒரு மொழி 
ஒருவருடைய தாய்‌ மொழியாக இருக்குமே ஆனால்‌ அந்த ஒரு 
சிறப்பு உலகிலுள்ள எல்லா மொழிகளையும்‌ விட அவன்‌ தாய்‌ 
மொழி உயர்ந்தது என்பதற்குக்‌ காரணமாக அமைகிறது. 

ஆனால்‌, “தமிழர்களே! நம்முடைய தாய்‌ மொழிக்கு உலகில்‌ 
இருக்கிற எல்லா மொழிகளுக்கும்‌ இருக்கிற சிறப்புகள்‌: 
ஒரு மொழிக்கு எத்துனைச்‌ சிறப்பு வேண்டுமோ? நம்‌ தமிழ்‌ 
மொழிக்குத்‌ தாய்மை இருக்கிறது; தூய்மை இருக்கிறது; 
தொன்மை இருக்கிறது; பன்முகச்‌ சிறப்பு இருக்கிறது; 
செம்மையான இலக்கணம்‌ இருக்கிறது; சிறந்த இலக்கிய 
வளம்‌ இருக்கிறது. அத்துணைச்‌ சிறப்புகளையும்‌ கொண்ட ஒரு 
மொழியே நம்முடைய தாய்‌ மொழியாக இருக்குமேயானால்‌, 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 5 


நம்முடைய மொழியை நாம்‌ எவ்வாறு போற்ற வேண்டும்‌ ? 
என்று கேட்கிறேன்‌” என்கிறார்‌. 
உலகத்‌ தாய்‌ மொழி 

எனவே, இந்த உலகத்‌ தாய்‌ மொழி நாளிலே ஒரு செய்தி 
குறித்து, நாம்‌ பெருமிதம்‌ கொள்ளலாம்‌. உலக மக்கள்‌ எல்லாம்‌ 
தங்களுடைய தாய்‌ மொழியை இன்றைக்கு நினைத்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. எல்லோரும்‌ அவரவர்‌ தாய்‌ மொழியைக்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌. ஆனால்‌, தமிழர்கள்‌ நாம்‌ உலக 


மொழிகளுக்கெல்லாம்‌ தாயாக இருக்கிற தமிழ்‌ மொழியை 
நம்முடைய தாய்‌ மொழியாகக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அது தான்‌ 
நம்முடைய சிறப்பு. 
பாரதி கூற்று 
இந்த உலகத்தில்‌ தோன்றிய முதல்‌ மொழிகளிலே ஒன்று 

தமிழ்‌ மொழி, மூத்த மொழிகளிலே ஒன்று தமிழ்‌ மொழி. பாரதி, 
"நிலத்தை அகழ்ந்து ஆய்வு செய்கிற தொல்பொருள்‌, அறிஞர்கள்‌ 
கூடத்‌ தமிழ்‌ என்றைக்குத்‌ தோன்றியது என்று சொல்ல முடியாத 
தொன்மையுடையது" என்று சொன்னான்‌, அதாவது, 

தொன்று நிகழ்ந்த தனைத்தும்‌ உணர்ந்திட 

சூழ்கலை வாணர்களும்‌ - இவள்‌ 

என்று பிறந்தவள்‌ என்றுண ராக 


இயல்பின ளாம்‌ எங்கள்தாய்‌ 


6 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


தொல்பொருள்‌ அகழாய்வு செய்கிறவர்கள்‌ இந்தத்‌ தமிழ்‌ 
மொழியின்‌ தோற்றத்தை அறிந்து சொல்வதற்கு முடியவில்லை. 
அவள்‌ வரவாற்றுக்கு முற்பட்டவள்‌, வரலாறு கடந்தவள்‌ என்று 
சொன்னார்‌. 
பாவேந்தர்‌ தெளிவு 
பாவேந்தர்‌ அதைப்‌ படித்தார்‌, அதற்கு ஒரு விடை சொன்னார்‌. 
அப்படி என்றால்‌, தமிழ்‌ மொழியின்‌ தோற்றம்‌ எங்கே இருந்து 
தொடங்குகிறது என்பதற்கு, 
திங்களொடும்‌ செழும்பரிதி தன்னோடும்‌ 
விண்ணோடும்‌ உடுக்களோடும்‌ 
மங்குல்‌ கடல்‌ இவற்றோடும்‌ பிறந்த தமிழுடன்‌ 
பறந்தோம்‌ நாங்கள்‌ 
என்று விடை பகர்ந்தார்‌. எப்போது வானம்‌ பிறந்ததோ, 
எப்போது கோள்கள்‌ பிறந்தனவோ, அந்தக்‌ கோள்களோடும்‌ 
வானோடும்‌ எங்களுடைய அன்னைத்‌ தமிழ்‌ தோன்றினாள்‌. இந்த 
உலகம்‌ எப்போது தோன்றியதோ, இந்த பிரபஞ்சம்‌ எப்போது 
தோன்றியதோ, அப்போதே என்‌ தாய்‌ தமிழும்‌ தோன்றினாள்‌ 
என்று சொன்னான்‌. இதைத்தான்‌ பதினோராம்‌ நூற்றாண்டில்‌ 
அரச மரபில்‌ தோன்றிய ஐயனாரிதனார்‌ எடுத்துரைத்தார்‌, 
“கல்‌ தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே, 
வாளோடு முன்‌ தோன்றி மூத்தகுடி ” 
என்று எடுத்துரைத்தார்‌. 
அரசியல்வாதிகள்‌, மேடைப்‌ பேச்சாளர்கள்‌ எல்லாம்‌, இதைச்‌ 
சொல்லுகிறபொழுது கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே, 
முன்தோன்றியது என்று சொல்வார்கள்‌. 
இந்தத்‌ தொடரின்‌ மிகச்‌ சிறந்த உயிர்ப்பு எது என்றால்‌ ? 
"வாளோடு முன்‌ தோன்றிய மூத்தகுடி ” என்பதாகும்‌. நம்முடைய 
சங்க இலக்கிய மரபில்‌, ஐந்திணை மரபில்‌ கல்‌ என்றால்‌ அது 
குறிஞ்சி, மண்‌ என்றால்‌ அது மூல்லை. மனிதன்‌ குறிஞ்சி 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 7 


நிலத்தில்‌ இருந்து நாகரிகம்‌ அடைந்து, அவன்‌ வேடனாக 
இருந்து, பின்பு அவன்‌ ஆடு மாடுகள்‌ மேய்ப்பவன்‌ ஆக 
வருகிற அந்த நாகரிக வளர்ச்சியிலேயே அவன்‌ மொழியைப்‌ 
படைத்தான்‌. 


இந்த மொழி எப்படித்‌ தோன்றியது ? சாதாரணமாக, தோன்ற 
வில்லை. வாள்‌ என்பதற்கு இரண்டு பொருள்‌ சொல்ல வேண்டும்‌. 
ஒன்று, வாள்‌ என்பது அரசனுடைய அடையாளம்‌, இன்றைக்கு 
ஒரு அரசனுடைய உடையைக்‌ காட்ட வேண்டுமென்றால்‌ 
இடையிலேயே வாளும்‌, தலையிலே மணிமுடியும்‌ வைக்‌ 
கின்றோம்‌. எனவே, அத்தகைய மணிமுடியை வைத்துத்தான்‌ 
இன்றைக்குச்‌ சொல்லுகிறோம்‌, வாள்‌ என்பது அரசனுடைய 
அடையாளம்‌, வீரத்தின்‌ அடையாளம்‌. எனவே, தமிழர்கள்‌ 
ஆட்சி செய்றெ குடியில்‌ பிறந்தவர்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
ஆற்றலிலும்‌ வீரத்திலும்‌ சிறந்தவர்கள்‌ என்பதைக்‌ காட்டுகின்ற 
ஒரு அடையாளம்‌. 

அடுத்ததாக, "வாள்‌" என்றால்‌ ஒளியைக்‌ குறிக்கும்‌. வாணுதல்‌, 
ஒளி பொருத்திய நெற்றி அல்லவா? ஒளி பொருந்தியதாக 
இன்றைக்குத்‌ தமிழ்‌ மொழி இருக்கிறது. என்றைக்கு மலையும்‌ 
மண்ணும்‌ இந்த உலகிலேயே தோன்றினவோ, அத்தகைய 
பழமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. 

தமிழ்‌ இலக்கணத்திலே இறையனார்‌ அகப்பொருள்‌ 
நூல்‌ என்ற ஒன்று இருக்கிறது. அது தான்‌ தமிழகத்தில்‌ 
இருந்த மூன்று சங்கங்களின்‌ வரலாற்றைச்‌ சொல்லுகிறது. 
அந்த மூன்று சங்கங்கள்‌ பற்றி சொன்ன அந்த நூலைச்‌ சிலர்‌ 
கற்பனை என்றார்கள்‌. இன்றைக்குக்‌ கீழடி ஆய்வு வந்த பின்பு, 
அவை எல்லாம்‌ உண்மையாகி இருக்கின்றன. தமிழிலே 
நமக்குக்‌ கிடைத்த முதல்‌ இலக்கண நூல்‌ தொல்காப்பியம்‌. 
1610 நூற்பாக்கள்‌ உள்ள அந்த நூலில்‌ 266 இடங்களில்‌ 
தொல்காப்பியர்‌, தனக்கு முன்னால்‌ நூல்‌ செய்த புலவர்கள்‌ 
சொன்னதைத்தான்‌ மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. அவர்கள்‌ இப்படிச்‌ 
சொன்னார்கள்‌, நானும்‌ அதை ஏற்றுக்கொள்கிறேன்‌ என்று 
சொல்லியிருக்கிறார்‌, அப்படியானால்‌ அதற்கு முன்னால்‌ ஓர்‌ 
இலக்கண நூல்‌ இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. 


8 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


தொல்காப்பியர்‌ காலத்தை உலகம்‌ என்றைக்கு கி.மு. 1000 
என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. நான்‌ உலகம்‌ என்று 
சொன்னேன்‌. பாவாணர்‌ இன்னும்‌ அதற்கு முந்திச்‌ சொல்லுவார்‌. 
எனவே, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால்‌ தமிழுக்கு ஓர்‌ 
இலக்கணம்‌ இருந்தது. அந்த இலக்கணம்‌ அதற்கு முன்னால்‌ 
இருந்த இலக்கணத்தைச்‌ சுட்டிக்காட்டிச்‌ சொல்லியது. அந்த 
முன்னால்‌ இருந்த இலக்கணம்‌ தோன்றுவதற்கு, அதற்கும்‌ 
முன்னால்‌ ஓராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னால்‌ இலக்கியங்கள்‌ 
தோன்றி இருக்க வேண்டும்‌. அப்படி இருக்குமானால்‌ தமிழிலே 
இலக்கியம்‌ நான்காயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னால்‌ தோன்றி, 
அதற்கு முன்னால்‌ பேச்சுமொழி, எழுத்துமொழி என்று 
வந்திருக்கும்‌. இதன்‌ வழி இந்த மொழியின்‌ தொன்மையையும்‌ 
பழமையையும்‌ நாம்‌ அறிந்துகொள்ள முடியும்‌, 
வடமொழி நூல்‌ சுட்டும்‌ தமிழின்‌ தொன்மை 


ஒவ்வொரு தமிழனும்‌ உலகத்திற்குத்‌ தமிழின்‌ பழமையைச்‌ 
சொல்லுவதற்கு ஓர்‌ எடுத்துக்காட்டைச்‌ சொல்கிறேன்‌. 

இந்தியாவில்‌ தோன்றிய ஆதிகாவியம்‌ என்று சொல்லப்படுவது 
வால்மீகி இராமாயணம்‌, வால்மீகி இராமாயணத்தின்‌ 
காலத்தை கி.மு. 4000 என்று சொல்லுகிறார்கள்‌, அதை நாம்‌ 
ஏற்றுக்கொள்கிறமோ இல்லையா என்பது வேறு செய்தி. 
ஆனால்‌, அந்த வால்மீகி, தன்னுடைய காப்பியத்திலேயே 
நம்முடைய முச்சங்கங்களில்‌ இடைச்சங்கம்‌ அமைந்த இட 
மாகிய கபாடபுரத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

அனுமனுக்கு வழிசொல்லி அனுப்புகிற பொழுது கபாட 
புரத்தைச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. கபாடபுரத்திலே பாண்டிய 
னுடைய அரண்மனை இருக்கும்‌. அந்த அரண்மனையின்‌ 
வாயிலில்‌ உயர்ந்த கதவுக்‌ இருக்கும்‌. அவற்றில்‌ முத்துக்கள்‌ 
பதிக்கப்பட்டிருக்கும்‌. எனவே அதுதான்‌ பாண்டியனுடைய 
தலைநகரம்‌ என்று அவர்‌ பதிவு செய்திருக்கிறார்‌. 


அந்த ஆதி காவியமே நம்முடைய இடைச்சங்கத்தைத்‌ தான்‌ 
சொல்லுகிறது. எனவே, அதற்கு முன்பிருந்த முதற்சங்கம்‌ அது 
எத்தனை ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று நினைத்துப்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 9 


பாருங்கள்‌. அதைப்போலவே வேதங்களில்‌ ஒன்றாக இருக்கிற 
ரிக்வேதத்தில்‌ 47 சொற்கள்‌ திராவிட மொழிச்‌ சொற்கள்‌ 
இருப்பதாக உலக மொழியியல்‌ அறிஞர்களிலே ஒப்பற்ற 
அறிஞர்களான பரோவும்‌, எமனோவும்‌ பட்டியலிட்டுக்‌ காட்டி 
இருக்கிறார்கள்‌. 
உயர்தனிச்‌ செம்மொழி 

உலகச்‌ செம்மொழிகளில்‌ ஒன்றாகத்‌ திகழும்‌, தமிழ்‌ 
இன்றைக்கு இந்தியாவின்‌ மூத்த மொழியாக இருக்கிறது. உலகச்‌ 
செம்மொழிகளிலே தமிழ்‌ மொழியின்‌ இடத்தைச்‌ சொல்லுகிற 
பொழுது தமிழை உயர்தனிச்‌ செம்மொழி என்று சொல்லலாம்‌. 


இலத்தின்‌ மொழி இனிய மொழிதான்‌. அது காதலர்கள்‌ 
மொழிதான்‌. ஆனால்‌ இன்று அதைப்‌ பேசுவார்‌ இல்லை. 
கிரேக்கத்தை இன்று பேசுவார்கள்‌ இல்லை. கிரேக்க மொழிதான்‌ 
ஐரோப்பியர்களுக்குச்‌ சட்டத்தை நன்கொடையாக வழங்கியது. 
அதைப்‌ பேசுவார்‌ இல்லை. எபிரோயம்‌ பேசுவார்‌ இல்லை. 
வடமொழியைப்‌ பேசுவார்‌ இல்லை. பழைய சீன மொழியையும்‌ 
இன்றைக்குப்‌ பேசுவார்‌ இல்லை. இந்த செம்மொழிகளோடு 
இணைத்துப்‌ பார்க்கக்கூடிய உயர்ந்த செம்மொழியாக இருக்கிற 
தமிழ்‌ மொழிக்கு இந்தச்‌ செம்மொழிக்கான அத்துணைத்‌ 
தகுதிகளும்‌ இருக்கின்றன. கூடுதலாக ஓர்‌ உயர்ந்த தகுதியும்‌ 
இருக்கிறது. 

அந்த மொழிகள்‌ எல்லாம்‌ இலக்கணங்களிலும்‌, இலக்கியங்‌ 
களிலும்‌ தான்‌ இன்றைக்கு வாழ்கின்றன. மக்களிடையே வாழும்‌ 
மொழியாக, வாழ்க்கை மொழியாக இருக்கின்ற ஒரே மொழி 
நம்முடைய செம்மொழி. எனவே தான்‌ தேவநேயப்பாவாணர்‌ 
"உலகச்‌ செம்மொழிகளில்‌ எல்லாம்‌ உயர்தனிச்‌ செம்மொழி 
தமிழ்‌ மொழி” என்று சொன்னார்‌. 

பேராசிரியிஅர்‌ மனோன்மணியம்‌ சுந்தரம்பிள்ளை இயற்றிய 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்தினைத்‌ தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. 
அதனைநாம்‌ அனைத்து விழாக்களிலும்‌ தமிழ்த்‌ தாய்‌ வாழ்த்தாகப்‌ 
பாடுகிறோம்‌. இந்தத்‌ தமிழ்த்தாய்‌ வாழ்த்தின்‌ பொருளை நாம்‌ 
உணர்ந்து கொண்டாலே தமிழின்‌ தொன்மையை உணர்ந்து 
கொள்ள முடியும்‌. 


10 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்தின்‌ தனிச்‌ சிறப்பு 

மனோன்மணியம்‌ சுந்தரம்‌ பிள்ளை மிக அருமையாகப்‌ பாடி 
இருக்கிறார்‌. இந்த உலகத்தை ஒரு பெண்ணாகக்‌ கற்பனைச்‌ 
செய்திருக்கிறார்‌. அந்தப்‌ பெண்ணுக்கு அழகான முகமாகப்‌ 
பாரத நாட்டை உருவகப்படுத்துகிறார்‌. 


அந்தப்‌ பாரத நாடு என்கின்ற முகத்திற்குத்‌ தென்னிந்தியாவாக 
அவளுடைய அழகிய நெற்றியைக்‌ கற்பனை செய்திருக்கிறார்‌. 
அந்த நெற்றியில்‌ இருக்கிற திலகமாகத்‌ தமிழகத்தை உருவகம்‌ 
செய்திருக்கிறார்‌. அந்தத்‌ திலகத்திலிருந்து வீசுகின்ற மணமாகத்‌ 
தமிழ்‌ மொழியினுடைய பெருமையைச்‌ சொல்லுகிறார்‌. 
அருமையான இந்தக்‌ கற்பனையைச்‌ சொல்லிவிட்டு அவர்‌ 
அதோடு நிறுத்திக்‌ கொள்ளவில்லை. இதை மட்டும்தாம்‌ நாம்‌ 
பாடலில்‌ பார்க்கிறோம்‌. 

நாம்‌ பாடாமல்‌ விட்ட இரண்டு செய்திகள்‌ உள்ளன. தமிழின்‌ 
தொன்மைக்கு அரண்‌ செய்பவைதான்‌ அந்த இரண்டு செய்திகள்‌, 
பரம்பொருள்‌ உலகத்தில்‌ இருக்கிற எல்லா உயிர்களையும்‌ 
படைத்து, காத்து, அழித்த பின்பும்‌ தான்‌ மட்டும்‌ எப்பொழுதும்‌ 
போல்‌ இளமையாக இருக்கிறது. அதைப்போல தமிழே, 
உன்னிடத்தில்‌ இருந்து தோன்றிய மொழிகள்‌ கன்னடம்‌, களி 
தெலுங்கு, கவின்‌ மலையாளம்‌, துளு முதலிய மொழிகள்‌ 
பலவாகிய பின்பும்‌, நீ வடமொழியைப்‌ போல்‌ உலக வழக்கு 
ஒழியாமல்‌, சிதையாமல்‌ இருக்கின்றாயே என்று வியந்து 
பாடுகிறார்‌. 

பல்லுயிரும்‌ பலவுலகும்‌ படைத்தளித்துத்‌ துடைக்கனுமோர்‌ 

எல்லையறு பரம்பொருள்‌ முன்ழஇருந்தபடி இருப்பதுபோல்‌ 

கன்னடமும்‌ களிதெலுங்கும்‌ கவின்‌ மலையாளமும்‌ துளாவும்‌ 

உன்னுதரத்‌ தேயுதித்தே ஒன்றுபல வாகிடினும்‌ 

ஆரியம்போல்‌ உலகவழக்கழிந்‌ தொழிந்து சிதையாவுன்‌ 

சீரிளமைத்‌ திறம்வியந்து செயன்மறந்து வாழ்த்துதுமே " 

என்று வாழ்த்துகிறார்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | £1 


எனவே இந்தப்‌ பரம்பொருள்‌, எப்படி உயிர்களைப்‌ படைத்து 
நிலையாக இருக்கிறதோ, அதைப்‌ போல தமிழில்‌ இன்று 
இத்தனை மொழிகள்‌ தோன்றினாலும்‌ அது அப்படியே நிற்கும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 

இதைத்தான்‌ கம்பன்‌ மிக அருமையாக, அகத்தியனை 
இராமனுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அகத்தியன்‌ 
சிவனிடம்‌ பெற்ற தமிழைத்‌ தந்தான்‌ என்று கருதி 
விடாதீர்கள்‌, எப்பொழுதும்‌ இருந்த தமிழைத்தான்‌ அகத்தியன்‌ 
எடுத்துச்சொல்லி பெருமை கொண்டான்‌, புகழ்‌ பெற்றான்‌ 
என்ற பொருளில்‌, 

“என்றுமுள தென்றமிழை இயம்பி இசை கொண்டான்‌” 

என்று சொல்லுகிறார்‌. 

இவையெல்லாம்‌ நம்முடைய பழம்பெருமைகள்‌ தான்‌. 
கடைச்சங்க இலக்கியங்கள்‌, அவைதான்‌ தமிழருடைய 
வாழ்க்கையும்‌, உலக இலக்கியங்களில்‌ இல்லாத மிகச்சிறந்த 
இணை மரபு இலக்கியத்தையும்‌, வாழ்வியலை அகம்‌ என்றும்‌ 
புறம்‌ என்றும்‌ பகுத்துச்‌ செம்மையான விழுமியங்களைச்‌ 


சொன்னவை. இன்றைக்கு இந்த இருபத்தோராம்‌ நூற்றாண்டில்‌ 
பார்க்கின்ற பொழுது, 


இந்தத்‌ தாய்‌ எழில்‌ தமிழை எந்தன்‌ 
தமிழரின்‌ கவிதை தன்னை 
ஆயிரம்‌ மொழியில்‌ காண 
இப்புலி அவாவிற்‌ றென்ற 
தோயுறும்‌ மதுவின்‌ ஆறு 
தொடர்ந்தென்றன்‌ செவியில்‌ வந்து 
பாயுநாள்‌ எந்த நாளோ, 
ஆரிதைப்‌ பகர்வார்‌ இங்கே 2 


என்றார்‌ பாவேந்தர்‌. தமிழருடைய கவிதைகளை உலக 
மக்கள்‌ எல்லாம்‌ தங்களுடைய மொழிகளிலே மொழிபெயர்க்க 
வேண்டும்‌, என்கின்ற சிறப்பு நம்முடைய மொழிக்கு வேண்டும்‌. 
அதற்கான முயற்சியை நாம்‌ செய்ய வேண்டும்‌. 


12 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


தமிழ்‌ உலக மொழி 


இன்றைக்கு இந்திய மொழிகளில்‌ வேறு எந்த மொழிக்கும்‌ 
இல்லாத சிறப்புத்‌ தமிழ்‌ மொழிக்கு இருக்கிறது. இந்தியாவைத்‌ 
தாண்டி இன்னும்‌ இரண்டு நாடுகளில்‌ தமிழ்‌ ஆட்சி 
மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூரில்‌ ஆட்சி மொழியாக 
இருக்கிறது. இலங்கையில்‌ ஆட்சி மொழியாக இருக்கிறது. 
சிங்கப்பூரிலும்‌ இலங்கையிலும்‌ மொரீசியஸிலும்‌ அந்த நாட்டுச்‌ 
செலவாணிகளிலே, அந்நாட்டுக்‌ காசுகளிலே தமிழ்ச்‌ சொற்கள்‌ 
பொறிக்கப்பட்டு இருக்கின்றன. தமிழர்கள்‌ எண்பது நாடுகளிலே 
இன்றைக்குத்‌ தமிழ்‌ பேசுகிறார்கள்‌. ஈழத்தமிழர்கள்‌ நமது இனிய 
தமிழை உலகமெங்கும்‌ எடுத்துச்‌ சென்றிருக்கிறார்கள்‌. 


நர உலகதாய்மொழி தினம்‌ 
9 வ 


பிப்ரவரி 
2 
February 


ERAtional Day of Mother Language 


இன்றைக்கு ஆசுதிரேலியாவாக இருந்தாலும்‌, கனடாவாக 
இருந்தாலும்‌, சுவீடனாக இருந்தாலும்‌ உலகத்தின்‌ எல்லா 
நாடுகளிலும்‌, தமிழ்‌ மொழியினுடைய சிறப்பினையும்‌ 
மேன்மையும்‌ உணர்ந்து வருகிறார்கள்‌. அங்கே தங்கள்‌ 
நாட்டினுடைய மாதங்களில்‌ ஒன்றாகத்‌ தங்கள்‌ நாட்டுச்‌ 
சிறப்பான நிகழ்வுகளில்‌ ஒன்றாகத்‌ தமிழை ஏற்றுக்கொண்டு 
இருக்கிறார்கள்‌. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள்‌ 
பேசாமல்‌ நம்முடைய திறமான புலமையை வெளிநாட்டார்‌, 
வணக்கம்‌ செய்தல்‌ வேண்டும்‌ என்கின்ற ஒரு எண்ணத்தையும்‌ 
நாம்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. அதற்கான முயற்சியையும்‌ 
நாம்‌ மேற்கொள்ள வேண்டும்‌. 


(தொடரும்‌...) 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 13 


2. இந்து அறநிலையத்துறை உருவான வரலாறு 


முனைவர்‌ சிவ இளங்கோ 


புதுச்சேரி 


இந்தியர்களின்‌ மத விவகாரங்களில்‌ தலையிடுவதில்லை 
என்று பிரிட்டிஷ்‌ அரசு 1858ஆம்‌ ஆண்டு அறிவித்தது. இது 
பிரிட்டிஷ்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாரிடமிருந்து, இந்தியாவை 
ஆளும்‌ பொறுப்பை, பிரிட்டிஷ்‌ மன்னராட்சி அரசாங்கமே 


ஏற்றுக்கொண்டதன்‌ விளைவாக, "இந்திய மக்களுக்கு 
அளிக்கப்பட்ட பரிசு” என்று இங்கிலாந்து மகாராணியார்‌ 
இக்கொள்கையை அறிவித்தார்‌. 


இதற்கு ௧7 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு அக்கொள்கையைப்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசு கைவிட நேர்ந்தது. இதற்குக்‌ காரணம்‌ 1925 
ஆம்‌ ஆண்டு அன்றைய சென்னை மாகாண அரசாங்கம்‌ 
நிறைவேற்றிய இந்து அறநிலையத்துறைச்‌ சட்டம்தான்‌. இந்தச்‌ 
சட்டத்தை அன்று சென்னை மாகாணத்தின்‌ சட்டசபையில்‌ 
கொண்டு வந்து நிறைவேற்றியவர்கள்‌ ஜஸ்டிஸ்‌ பார்ட்டி என்று 
அழைக்கப்பட்ட நீதிக்‌ கட்சியினர்‌. 

தென்னிந்தியாவில்‌ களப்பிரர்‌ ஆட்சிக்‌ காலம்‌ வரை 
(கி.பி. 300-௧௧௦) கோயில்கள்‌ என்று எதுவும்‌ இல்லை. (ஜைன) 
சமணப்‌ பள்ளிகளும்‌, பெளத்த மடங்களும்‌ (விகாரைகள்‌) 
தான்‌ நிறைய இருந்தன. இவற்றில்‌ சமணத்‌ தீர்த்தங்கரர்கள்‌, 
புத்தர்களின்‌ சிலைகள்‌ நிறுவப்‌ பட்டாலும்‌ உருவ வழிபாடு 
நடைமுறையில்‌ இல்லை. கி.பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்‌ 
பகுதியில்‌, தென்னிந்தியாவின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ இருந்த 
பல்லவர்கள்‌ ஏற்றம்‌ பெற்றனர்‌. மெல்ல மெல்ல, பல 
பகுதிகளிலும்‌ பல்லவரது ஆட்சி அமைந்தது. 


14 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


பல்லவர்களுடைய ஆட்சிக்காலத்தின்‌ போதுதான்‌ பார்ப்‌ 
பனர்களின்‌ உள்நுழைவும்‌ அதிகமாக ஏற்பட்டது. அப்போதி 
லிருந்து தொடங்கிய சமண, பெளத்த சமயங்களுக்கு எதிரான 


களம்‌, பக்தி இலக்கியக்‌ காலத்தில்‌ பெரிய அளவில்‌ வளர்ந்தது. 
சமண, பெளத்தப்‌ பள்ளிகளும்‌, மடங்களும்‌ சைவ சமயத்தினர்‌ 
என்று சொல்லிக்கொண்டவர்களால்‌ கைப்பற்றப்பட்டுக்‌ 
கோவில்களாக மாற்றப்பட்டன. ஏற்கனவே கற்பனையில்‌ 
இருந்த கடவுள்களுக்கு உருவம்‌ கொடுத்து அதற்கு வழி 
பாடுகளும்‌ நடத்தத்‌ தொடங்கிவிட்டனர்‌. 

பல்லவர்களுக்குப்‌ பிறகு வந்த பிற்காலச்‌ சோழர்கள்‌ 
(கி.பி. 9 - 12), பிற்காலப்‌ பாண்டியர்கள்‌ (இ.பி. 13 - 15) 
ஆட்சிக்‌ காலங்களிலும்‌ இதே நிலையே நீடித்தது. சமயங்கள்‌ 
சைவம்‌, வைணவம்‌, சாக்தேயம்‌ (சக்தி), காணபத்யம்‌ 
(கணபதி), கெளமாரம்‌ (முருகன்‌), செளரவம்‌ (ஞாயிறு) என்று 
சன்மார்க்கமாக (ஆறு மார்க்கங்களாக) வளர்ச்சி அடைந்தன. 

கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கிய விஜயநகரப்‌ 
பேரரசின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டின்‌ அனைத்துக்‌ 
கோயில்களிலும்‌ பார்ப்பனர்‌ ஆதிக்கம்‌ உறுதிப்படுத்தப்பட்டு, 


கோவில்கள்‌ மன்னர்‌ வழியாகப்‌ பார்ப்பனர்‌ வசம்‌ கொண்டு 
வரப்பட்டன. இதே காலத்தில்‌ ஐரோப்பியர்‌ வருகைகளும்‌ 
நிகழ்ந்தன. அதிகாரம்‌ இல்லாத மன்னர்கள்‌ காலத்துக்‌ 
கோவில்களில்‌ பார்ப்பனர்களின்‌ கொள்ளையும்‌, ஊழல்களும்‌ 
அதிகரிக்கவே, பக்தர்களின்‌ வேண்டுகோளுக்கிணங்க பிரிட்டிஷ்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனியரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, இ.பி. 
1817 ஆம்‌ ஆண்டு முதல்‌, அரசாங்கம்‌ தனது வருவாய்த்துறை 
மூலம்‌ கோயில்களின்‌ அறக்கட்டளைகளை  நிர்வகிக்கத்‌ 
தொடங்கியது. 


1858ஆம்‌ ஆண்டில்‌ கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து, 
பிரிட்டிஷ்‌ மன்னராட்சி நிர்வாகம்‌ ஏற்பட்டபோது, மதத்தில்‌ 


தலையிடாக்‌ கொள்கை கடைப்பிடிக்கப்பட்டது. அதன்படி 'மத 
அறக்கட்டளைகள்‌ சட்டம்‌ 1873' (The Religious Endowment 
At, 1873) சட்டம்‌ இயற்றப்பட்டுக்‌ கோயில்கள்‌ மீண்டும்‌ 


கொள்ளையர்‌ (பார்ப்பனர்‌) வசமாயின. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 15 


தமிழ்‌ மன்னர்கள்‌ கட்டி வைத்த கோவில்களில்‌, 
பார்ப்பனர்கள்‌ உள்நுழைந்து, தங்கு தடையின்றிச்‌ செய்த 
கொள்ளைகளும்‌, ஊழல்களும்‌ உண்மையான பக்தர்களின்‌ 
மனதைப்‌ புண்படுத்தவே, அவர்கள்‌ பல்வேறு கால கட்டங்களில்‌ 
(1874, 1876, 1884, 1894) அரசாங்கத்திடம்‌ முறையிட்டனர்‌. 
அரசாங்கம்‌ தன்‌ தலையிடாக்‌ கொள்கையின்‌ விளைவாக 
கோயில்‌ கண்காணிப்புக்‌ குழுக்களை மட்டுமே நியமித்தது. 
இதனைப்‌ பார்ப்பனர்கள்‌ ஏற்கவில்லை. 

பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ நியமித்த கண்காணிப்புக்‌ குழுவைப்‌ 
பார்ப்பனர்கள்‌ ஏற்காத நிலையில்‌, பார்ப்பனர்களின்‌ கோவில்‌ 
கொள்ளைகளைக்‌ கட்டுப்படுத்தக்‌ கோரி, 190௧ஆம்‌ ஆண்டு 
பெல்லாரியில்‌ நடந்த சென்னை மாகாண மாநாட்டில்‌ ஒரு 
தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்டது. இதை அரசாங்கம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ என்னாவது என்ற பயத்தில்‌ பார்ப்பனர்களே 1907 
இல்‌ 'தரும இரட்சண சபா' என்னும்‌ அமைப்பைத்‌ தொடங்கி, 
கோயில்களின்‌ நிதி மோசடிகளை ஆய்வு செய்து நீதிமன்றத்தில்‌ 
முறையிட்டனர்‌. 


முறையிடுவதும்‌ பார்ப்பனர்‌; வழக்கு நடத்துவதும்‌, எதிர்‌ 
வாதம்‌ செய்வதும்‌ பார்ப்பனர்‌; தீர்ப்பு வழங்குவதும்‌ பார்ப்பனர்‌. 
இதன்‌ விளைவு? கோவில்‌ அறக்கட்டளைகளில்‌ இருந்த 
பார்ப்பனர்‌ அல்லாதார்‌ வெளியேற்றப்பட்டு, முழுவதும்‌ 
பார்ப்பனர்களே நிர்வகிக்கும்‌ (கொள்ளையடிக்கும்‌) நிலை 
ஏற்பட்டது. கோவில்‌ முறைகேடுகள்‌ குறித்து யாரேனும்‌ 
நீதிமன்றங்களை அணுகினால்‌ திட்ட வழக்குகள்‌' (ஸ்கீம்‌ 
சூட்டுகள்‌ - scheme 8ய/(8) மூலம்‌ தாங்கள்‌ விரும்பும்‌ 
திட்டங்களைப்‌ பெற்றுத்‌ தாங்கள்‌ செய்யும்‌ முறைகேடான 
செயல்களுக்கு சட்ட அங்கீகாரம்‌ பெற்று வந்தனர்‌. 


இந்நிலை குறித்து அன்றைய சென்னை நாளிதழான 
"மெட்ராஸ்‌ மெயில்‌” தனது தலையங்கத்தில்‌ இப்படி எழுதியது: 
"மத விவகாரங்களில்‌ தலையிடுவதில்லை என்று பிரிட்டிஷ்‌ அரசு 
வெளிப்படையாக அறிவித்துள்ளதைப்‌ பின்பற்றி வருகிறது. 
ஆனால்‌, கோவில்களின்‌ அறங்காவல்‌ குழுவினரின்‌ நடைமுறை 
மனநிறைவு தருவதாக இல்லை. அவர்கள்‌ செய்கிற தவறுகளால்‌ 


16 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


அந்த நிர்வாகங்கள்‌ அதிகமாகக்‌ கண்காணிக்கும்‌ படியான 
நிலைக்கு ஆளாகியுள்ளன. பெரும்பாலான அறக்குழுக்களின்‌ 
நிர்வாகச்‌ சீர்கேடுகளும்‌, மோசடிகளும்‌ மிகவும்‌ இழிவாக 
இருக்கின்றன" என்று குறிப்பிட்டது அப்பத்திரிகை (மெட்ராஸ்‌ 
மெயில்‌, 13. 1. 1920). 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ வரையிலும்‌ 
இந்தியாவில்‌ மன்னர்‌ ஆட்சியே நிலவி வந்தது. மக்கள்‌ 
பங்கெடுக்கும்‌ தேர்தல்‌ அரசியல்‌ முறை இல்லாத 
அக்காலத்தில்‌, இந்தியாவில்‌ மக்களாட்சி முறையை அறிமுகப்‌ 
படுத்தும்‌ நோக்கில்‌ ஒரு சீர்திருத்த முறை 1919ஆம்‌ ஆண்டில்‌ 
கொண்டுவரப்பட்டது. மாண்டேகு - செம்ஸ்போர்டு 
சீர்திருத்தம்‌ என்று அது அழைக்கப்பட்டது. அதன்‌ விளைவாக 
மாகாணங்களிலும்‌ சட்டமன்றம்‌ ஏற்படுத்தப்பட்டு இரட்டை 
ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்தது. அதன்‌ அடிப்படையில்‌ 
1920ஆம்‌ ஆண்டில்‌ சென்னை மாகாணத்தில்‌ நடைபெற்ற 
தேர்தலில்‌ நீதிக்கட்சி வெற்றி பெற்று அமைச்சரவையை 
அமைத்தது. இந்த நீதிக்கட்சி, தென்னிந்திய நல உரிமைச்‌ 
சங்கமாக, 1916ஆம்‌ ஆண்டு தான்‌ சென்னையில்‌ தோற்றம்‌ 
பெற்றது. 

பிரிட்டிஷ்‌ ஆட்சியில்‌ நிர்வாகம்‌, நீதிமன்றம்‌, கோயில்கள்‌, 
வணிகம்‌ என்று அனைத்துத்‌ துறைகளிலும்‌ ஆதிக்கம்‌ செலுத்திக்‌ 
கொண்டு இருந்த பார்ப்பனர்களைப்‌ போல்‌, பார்ப்பனர்‌ 
அல்லாதவர்களுக்கும்‌ வாய்ப்புகள்‌ தரப்பட வேண்டும்‌ என்ற 
கோரிக்கையுடன்‌ தொடங்கப்பட்டது தான்‌ தென்னிந்திய நல 
உரிமைச்‌ சங்கம்‌. இவ்‌ வியக்கத்தின்‌ பிரச்சார ஊடகமாக ஜஸ்டிஸ்‌ 
(]ustice) என்ற பத்திரிகை தொடங்கப்பட்டு நாளடைவில்‌ 
அந்தப்‌ பேரிலேயே அது ஜஸ்டிஸ்‌ பார்ட்டி (Justice Party) 
என்று அழைக்கப்பட்டது. அதுவே தமிழில்‌ நீதிக்கட்சி 
என வழங்கலாயிற்று. நீதிக்கட்சி தொடங்கப்பட்டதற்கும்‌, 
பெரியாருக்கும்‌ எந்தவிதத்‌ தொடர்பும்‌ இல்லை. நீதிக்கட்சியில்‌ 
எல்லாருமே பழுத்த பக்திமான்கள்‌ ஆகவே இருந்தனர்‌. 


விகதாச்சாரப்படி பார்ப்பனர்‌ அல்லாதவர்‌ பெரும்‌ 


பான்மையாக இருந்த சென்னை மாகாணத்‌ தேர்தலில்‌, நீதிக்‌ 
கட்சி பெரும்பான்மை அடைந்ததில்‌ ஆச்சரியம்‌ ஏதுமில்லை. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 17 


நீதிக்கட்சியின்‌ முதல்‌ அமைச்சரவைக்‌ காலத்தில்‌ (1920-23) 
கோயில்களின்‌ நிர்வாகத்தைச்‌ சீரமைப்பதற்காக அமைக்கப்‌ 
பட்ட ஒரு குழுவின்‌ ஆலோசனைப்படி, 1922ஆம்‌ ஆண்டு, 
டிசம்பரில்‌ ஒரு மசோதா சட்டமன்றத்தில்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்டது. இதனை மெட்ராஸ்‌ மெயில்‌ நாளேடு பாராட்டி 
எழுதியிருந்த அதே நேரம்‌, இந்து பத்திரிகையும்‌, பிற பார்ப்பன 
ஊடகங்களும்‌ மிகக்‌ கடுமையாக அம்மசோதாவை எதிர்த்து 
எழுதினர்‌. 

கோவில்‌ வருமானத்தில்‌ கிடைக்கும்‌ உபரி நிதியில்‌ 
நகராட்சி மூலம்‌ மருத்துவமனைகளை அமைப்பது, சாலைகள்‌ 
அமைப்பதையும்‌ விட, வேதம்‌ படிப்பதையே அந்த 
நன்கொடையாளர்கள்‌ விரும்புவார்கள்‌ என்று பார்ப்பனப்‌ 
பத்திரிகைகள்‌ எழுதின. அப்போது சென்னை மாகாணப்‌ பிரதம 
அமைச்சராக இருந்த பனகல்‌ அரசர்‌, இம்மசோதாவுக்கு எழுந்த 
எதிர்ப்புகளையெல்லாம்‌ ஒருவாறு சமாளித்தார்‌. ஒரு சில 
இருத்தங்களுக்குப்‌ பின்‌, 1923 ஆம்‌ ஆண்டு ஏப்ரலில்‌, மசோதா 
நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும்‌, எதிர்ப்பாளர்கள்‌ டில்லி வரை 
சென்று வைசிராயிடம்‌ விண்ணப்பித்தனர்‌. இதனால்‌ மசோதா 
சட்டமாவதில்‌ தாமதம்‌ ஏற்பட்டது. 


இந்நிலையில்‌ 1923 ஆம்‌ ஆண்டு நடைபெற்ற பொதுத்‌ 
தேர்தலில்‌ நீதிக்கட்சி மீண்டும்‌ வெற்றி பெற்று இரண்டாவது 
அமைச்சரவையை அமைத்தது. இதனைத்‌ தொடர்ந்து 
1924, ஏப்ரல்‌ மாதத்தில்‌, இந்து அறநிலையத்துறை மசோதா 
மீண்டும்‌ அறிமுகப்படுத்தப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்‌ 
பட்டது. இறுதியில்‌ வைசிராயின்‌ ஒப்புதலுடன்‌ 1925 
ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ சட்டமாக்கப்பட்டது. இந்த 
மசோதா சட்டமாக்கப்பட்டதுடன்‌, கோயில்‌ விவகாரங்களில்‌ 


தலையிடுவதில்லை என்ற தன்னுடைய கொள்கையை 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ விலக்கிக்‌ கொண்டது. 
இந்து அறநிலையத்துறை சட்டம்‌ உருவாக்கப்பட்டதைத்‌ 


தொடர்ந்து, 1927 ஆம்‌ ஆண்டு "இந்து சமய அறநிலைய 
வாரியம்‌” ஒன்று அமைக்கப்பட்டது. "மெட்ராஸ்‌ இந்து 


18 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


சமய அறநிலையங்கள்‌ சட்டம்‌, 1927" என்ற சட்டத்தின்‌ படி 
இவ்வாரியம்‌ அமைக்கப்பட்டது. இதற்கும்‌ மிகப்பெரிய எதிர்ப்பு 
நிலவியது. காங்கிரஸ்‌ கட்சியின்‌ சத்தியமூர்த்தி ஐயர்‌ போன்ற 
சனாதனிகள்‌, சட்டமன்றத்தில்‌ இந்து அறநிலையத்துறை 
மசோதா கொண்டுவரப்பட்ட போதும்‌, தேவதாசி ஒழிப்பு 
மசோதா கொண்டுவரப்பட்ட போதும்‌ அவற்றை எதிர்த்துப்‌ 
பேயாட்டம்‌ ஆடித்‌ தீர்த்தனர்‌. 
"இந்து அறநிலையத்துறை 
சட்டம்‌, 1927"இல்‌ சில திருத்தங்கள்‌ 
செய்யப்பட்டு "மெட்ராஸ்‌ இந்து 
சமயம்‌ மற்றும்‌ அறக்கொடைகள்‌ 
சட்டம்‌, 1951" இயற்றப்பட்டது. 
இதன்‌ மூலம்‌ தலைமை அதி 
காரியாக ஆணையர்‌ ஒருவர்‌ நிய 
மனம்‌ செய்யப்பட வழிவகை ்‌ 
செய்யப்பட்டது. இறுதியாக, வட்ட எ 
1959ஆம்‌ ஆண்டில்‌, காமராசர்‌ ்‌ 


ஆட்சிக்‌ காலத்தில்‌, முந்தைய 
சட்டங்களின்‌ குறைபாடுகள்‌ சில , ன : 
களையப்பட்டுத்‌ தற்போது உள்ள சத்தியமூர்த்தி ஐயர்‌ 
சட்டமான "தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம்‌, 
1959" இயற்றப்பட்டது. இதன்படி இந்து சமயக்‌ கோயில்களை 
நிர்வாகிப்பதற்கான தனியான அரசுத்துறை ஒன்று உருவானது. 

அரசாங்கத்தின்‌ துறைகள்‌ என்ற வகையில்‌ வருவாய்த்‌ 
துறைக்கு அடுத்தபடியாக அதிக அளவு அசையாச்‌ 
சொத்துக்களை கொண்டுள்ள அரசு துறை என்றால்‌ அது இந்து 
சமய அறநிலையத்துறை ஆகும்‌. இந்து சமய அறநிலையத்‌ 
துறையின்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ தற்போது 38,635 இந்து சமயக்‌ 
கோவில்கள்‌, மடங்கள்‌, அறக்கட்டளைகள்‌, சமண சமயக்‌ 
கோவில்கள்‌ ஆகியவை உள்ளன. 


(நிறைவு) 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 19 


நூலறி(வூமுகம்‌ 
3. நெஞ்சில்‌ இட்ட கோலங்களின்‌ தொகுப்பு 


முனைவர்‌ தேமொழி 


சான்‌ ஃபிரான்சிஸ்கோ, யு.எஸ்‌.ஏ. 


அடுக்குப்‌ பானை கவிதைகள்‌ இனிமையான மெல்லிய 
இசையாய்‌ நெஞ்சத்தை மீட்டிச்‌ செல்லும்‌ கவிதைகளின்‌ ஓர்‌ 
தொகுப்பு. 

கருவறை முதல்‌ கல்லறை வரைக்கும்‌ இமையாய்‌ காத்து 
வளர்த்த தன்‌ பெற்றோருக்கு இந்நூலைச்‌ சமர்ப்பணம்‌ 
செய்யும்‌ கவிதையுடன்‌ தொடங்கும்‌ இக்கவிதைத்‌ தொகுப்பு, 
உணர்வோடு கலந்த கவிதைகளின்‌ ஒரு தொகுப்பு. 


நூலின்‌ பெயர்‌: அடுக்குப்‌ பானை 
ஆசிரியர்‌: சுகந்தி அன்னத்தாய்‌ 
நூல்‌ வகை: கவிதை 


பதிப்பகம்‌: காவியா பதிப்பகம்‌ 


20 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இலக்கிய வெளியில்‌ எதையும்‌ அழகுணர்வோடு 
வெளிப்படுத்த உதவுவது கவிதை மொழி என்பதற்கு மீண்டும்‌ 
ஒருமுறை இந்த நூல்‌ சான்று கூறி நிற்கிறது. காவ்யா 
பதிப்பகத்தின்‌ வெளியீடான இந்த நூலில்‌ தன்‌ நெஞ்சில்‌ இட்ட 
அழியாத கோலங்களைப்‌ படம்‌ பிடித்து வழங்கியுள்ளார்‌ 
கவிஞர்‌ சுகந்தி அன்னத்தாய்‌, 

தனது தாய்மொழி, பெற்றோர்‌, ஆசிரியர்‌, உற்றார்‌, 
உறவினர்‌, சுற்றம்‌, நட்பு, இயற்கை, அன்புக்குரிய தலைவர்கள்‌ 
என அனைவர்‌ மீதும்‌ கவிஞர்‌ சுகந்தி அன்னத்தாய்‌ அவர்கள்‌ 
கொண்டுள்ள அன்பும்‌ மதிப்பும்‌ கவிதைகளாக வெளிப்பட்டு 
படிப்பவரைப்‌ பரவசமூட்டுகிறது. தன்னுடன்‌ படிப்பவரையும்‌ 
அவரது சிறுவயது நாட்களுக்குக்‌ கடத்திச்‌ செல்லும்‌ 
வித்தையைக்‌ கற்றுள்ளார்‌ கவிஞர்‌. கவிதைகள்‌ சிலவற்றில்‌ 
புது முயற்சிகளையும்‌ புகுத்தியுள்ளார்‌. 

திருக்குறள்‌ அடியொட்டி 'ஆசிரியர்‌ மாட்சி' என்ற 10 குறட்‌ 
பாக்களை உடைய அதிகாரம்‌ குறள்‌ நூலிலிருந்து தப்பி வந்த 


அதிகாரம்‌ போல சிறப்புடன்‌ ஆசிரியப்‌ பணியின்‌ சிறப்பைப்‌ 
போற்றுகிறது, ஆசிரியரின்‌ கடமையைக்‌ கூறுகிறது. 

குறைகளைரந்து கற்பிக்கும்‌ ஆசான்‌ மாணவர்க்கு 

இறையென்று போற்றப்‌ படும்‌. 

மாலையாகி பூஜைக்குச்‌ செல்லும்‌ மலர்களுடன்‌ ஒப்பிட்டு, 
மலர்போன்ற தமிழ்மொழி செம்மொழித்‌ தகுதி பெறும்‌ 
சிறப்பை இணைத்துக்‌ காட்டும்‌ பாங்கும்‌ சிறப்பு. தமிழைத்‌ 
தன்‌ நட்பாக, ஆசிரியராக உருவகிக்கும்‌ முறையும்‌ சிறப்பு. 
உருவகங்கள்‌ மிக எளிதாகக்‌ கவிஞருக்குக்‌ கைவருகின்றது ! 
சுகம்தேடா சுமைதாங்கி என்கிறார்‌ அம்மாவை. அவ்வாறே 
அன்னையும்‌ ஆசானும்‌ இணைந்து மனிதரை உயர்த்துவார்கள்‌ 
என்ற கருத்தும்‌ சிறப்பு. 

குழந்தைகள்தானே என நாம்‌ எளிதாகக்‌ கடந்துவிடும்‌ 
மழலைகளை, அவர்களை முன்மாதிரியாகக்‌ கொண்டு நாம்‌ 
அவர்களிடம்‌ கற்க வேண்டிய பல நற்குணங்கள்‌ உள்ளன, 
அதனால்‌ குழந்தைகள்‌ கொண்டாடப்பட வேண்டியவர்கள்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 21 


என நினைவூட்டுகிறார்‌. அது போன்றே முதியோரின்‌ 
முக்கியத்துவத்தையும்‌ முன்வைக்கிறார்‌. தலைமுறை 
இடைவெளியென பாரா முகமாய்‌ நடத்திடாமல்‌ பாசத்துடன்‌ 
பண்பாய்‌ நடத்திட வேண்டும்‌ என்று அறிவுறுத்துகிறார்‌. 


ஊரின்‌ அடையாளமாக இருந்த மரங்கள்‌ பலவும்‌, வயல்கள்‌ 
பலவும்‌ நகரமயமாக்கலில்‌ மறைந்து போனதை மனம்‌ 
உலுக்கும்‌ வண்ணம்‌ கூறுகிறார்‌. ஆண்டுகள்‌ பல கழிந்து சொந்த 
ஊருக்குப்‌ பசுமையான நினைவுகளோடு திரும்பியவர்‌, ஊரின்‌ 
புதிய கான்கிரீட்‌ கட்டிடப்‌ பரவலைக்‌ கண்டு மலைப்பவர்‌, 
தனது இளமைக்கால நினைவுகள்‌ கருகிப்போன அதிர்ச்சியை 
அனுபவித்தவர்‌ எவரும்‌ இந்த வரிகளுடன்‌ உணர்ச்சிப்‌ 
பூர்வமாகக்‌ கலந்து போவார்கள்‌. 

மரங்கள்‌ என்று மட்டுமல்ல, "பொருநை நதியெனும்‌ பெயர்‌ 
பெற்றவள்‌- இன்று கருணையில்லா மனித செயலால்‌ துயரில்‌ 
மூழ்கினாள்‌!" என்று மணற்‌ கொள்ளையால்‌ பொலிவிழந்த 
தாமிரபரணியைக்‌ கண்டும்‌ கலங்குகிறார்‌. 

நாளைய வாழ்வின்‌ 

நிழலைத்‌ தேடலில்‌ 

இன்றைய வாழ்வின்‌ 

நிஜங்கள்‌ தொலைக்கதே வம்‌ / 

என்ற வரிகள்‌ இக்‌ கையறு நிலையின்‌ எதிரொலி. 

அவரது இளம்பருவத்து நாட்களின்‌ கவிதைகள்‌ மூலம்‌ நம்‌ 
பள்ளி நாட்களையும்‌ விடுமுறை நாட்களையும்‌ நெஞ்சில்‌ 
அசைபோட வைக்கிறார்‌ . மகிழ்வின்‌ நாட்களில்‌ அவருடன்‌ 
நாமும்‌ இணைந்து மகிழ்ந்து களிக்கலாம்‌. நினைக்கையில்‌ 
நெஞ்சமெல்லாம்‌ நிறையத்தான்‌ செய்கிறது. 

ஆழம்‌ காண இயலா பெண்மனம்‌ பிறப்பு முதல்‌ 
இறப்பு வரை ஒவ்வொரு பருவத்திலும்‌ ஒவ்வொருவகை 
சிந்தனைகளுடன்‌ போர்க்களமாவதைச்‌ சித்தரிக்கும்‌ முறை 
அழகிய கவிதையாக உருவெடுத்துள்ளது. வெற்றியின்‌ வித்து, 
வாழ்க்கை ஒரு வரம்‌ கவிதைகள்‌ எளிய சொற்களில்‌ அமைந்த 
தன்னம்பிக்கை ஊட்டும்‌ கவிதைகள்‌. 


2௨ | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


உழைத்தும்‌ வெள்ளாமை வீடு வந்து சேராத நிலையில்‌ 
உழவறின்‌ கலைந்த கனவு, கிராமத்துக்‌ கணவன்‌- 
மனைவியின்‌ காதல்‌ பாடல்‌, கடல்‌ கடந்த காதல்‌ என 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு சிறுகதை. இவற்றில்‌ நம்‌ நெஞ்சை 
நெகிழவைப்பது நன்றிக்கடன்‌- முத்துராசுவின்‌ அன்பும்‌ 
பாசமும்‌ கடமையுணர்வும்‌. 


ஓசை என்ற சொல்லுக்குப்‌ பலபொருள்கள்‌ அமையுமாறு 
அமைக்கப்பட்ட தமிழின்‌ இன்பம்‌ கவிதையும்‌, நீரின்றி 
அமையாது உலகு கவிதையும்‌, தமிழ்நேசன்‌ கண்ணதாசன்‌ 
கவிதையும்‌ வித்தியாசமான முயற்சியால்‌ கவனத்தைக்‌ கவரும்‌ 
கவிதைகள்‌. 

ஆளுமைகளைப்‌ போற்றும்‌ விதமாக அமைந்துள்ள 
பூலித்தேவன்‌, வேலு நாச்சியார்‌, பசும்பொன்னார்‌, காந்தி, 
நேரு, கலாம்‌, காமராஜர்‌, கருணாநிதி, பாரதி, கண்ணதாசன்‌, 
வைரமுத்து ஆகியோர்‌ மீது பாடப்பட்ட கவிதைகள்‌ ஓர்‌ 
அருமையான பாடல்‌ தொகுதி. குறிப்பாக . . . 

சொத்து நிலையென்று சொல்லவந்தால்‌ 

இருபாலருக்கும்‌ பொதுவில்‌ வைக்க 

சட்டம்‌ இயற்றிய திராவிடத்‌ துணைவன்‌ 

என்று பேனாவின்‌ கூர்முனையால்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
வாழும்‌ கலைஞர்‌ எனும்‌ காவியத்தைப்‌ பாராட்டும்‌ பாங்கு 
படித்து மகிழத்தக்க வரிகள்‌. 


சமர்ப்பணம்‌ தொடங்கி அறுபத்து ஐந்துக்கும்‌ மேற்பட்ட 
கவிதைகளைப்‌ பொதிந்து வைத்துள்ள முனைவர்‌ சுகந்தி 
அன்னத்தாய்‌ அவர்களின்‌ அடுக்குப்‌ பானை' கவி நூலைப்‌ 
படித்த பிறகு நம்‌ உறவுகளைப்‌ போற்றுவோம்‌... நம்‌ 
உணர்வுகளைப்‌ போற்றுவோம்‌ என்று நம்மை நாமே 
நினைவூட்டிக்‌ கொள்ளமுடியும்‌ என்பது உறுதி. அருமையான 
கவிதை நூலைப்‌ படைத்தளித்த கவிஞர்‌ சுகந்தி அன்னத்தாய்‌ 
அவர்களுக்குப்‌ பாராட்டுகள்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 23 


4. நான்‌ குருதி பேசுகிறேன்‌ - தொடர்‌ ௪ 


இராஜலெட்சுமி சரவணன்‌ M.5c., M.Phil 
அபுதாபி 


ஒரு குடும்பத்தில்‌ எத்தனை பேர்‌ இருந்தாலும்‌, அந்தக்‌ 
குடும்பத்தின்‌ பொறுப்பான பெண்‌ (மனைவி), உணவை 
உண்ணுவதற்கு ஏற்ப, தேவையான பொருட்களை சேர்த்து, 
அளவோடு செய்து, அனைவருக்கும்‌ பரிமாறுவாள்‌. என்ன 
வளும்‌ அப்படியே. 


வீரியமிக்க நொதிகளை தனக்குள்‌ (கணையம்‌) இருக்கும்‌ 
வரை மூடி போட்டு (அவளுடைய தற்காப்பிற்காக) பாது 
காப்பாக வைத்து, சிறு குடலுக்குள்‌ உணவுக்‌ கவளங்கள்‌ 
நுழைந்ததும்‌ கணையக்‌ குழாய்‌ வழியாக நொதிகளை அனுப்பி, 
அவை உணவில்‌ உள்ள சத்துக்களைப்‌ பிரிக்க, பின்‌ அவற்றை 
செல்களுக்கு, குருதியாகிய நான்‌ கொண்டு சேர்ப்பேன்‌. 


கணையத்தில்‌ உண்டாகும்‌ நோய்களைப்‌ பற்றி இப்போது 
பார்க்கலாம்‌. 
கடுமையான கணைய வீக்கம்‌ (Acute Pancreatitis): 


மேற்கூறியவாறு, கடும்‌ வீரியமிக்க நொதிகளை, உறை 
போன்ற பைக்குள்‌, திறவா வண்ணம்‌, சிறு குடலினுள்‌ செல்லும்‌ 
வரை பாதுகாப்பாக வைத்திருந்து பின்‌ அனுப்புவாள்‌. அங்கு 
இருக்கும்‌ உணவுடன்‌ இந்த நொதிகள்‌ செயல்பட்டு, உணவைச்‌ 
செரிக்கச்‌ செய்யும்‌. இவ்வாறு அன்றி, அவளுக்குள்ளேயே 
இந்த நொதிகள்‌ செயல்படுமேயானால்‌, நொதிகள்‌ அவளைத்‌ 
(கணையத்தை) தாக்கி, செரித்து, கடும்‌ பாதிப்பை ஏற்படுத்தி 
விடும்‌. இதையே கடுமையான கணைய வீக்கம்‌ என்கிறோம்‌. 


என்னவளின்‌ திசுக்களில்‌ எவ்வளவு எண்ணிக்கையை இந்த 
நொதிகள்‌ அழித்து இருக்கின்றன என்பதை வைத்தே நோயின்‌ 
தீவிரத்தை அறிய முடியும்‌. 


24 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


நொதிகளின்‌ தாக்கம்‌ குறைவாக இருப்பின்‌, குழாய்களுக்கு 
அருகில்‌ இருக்கும்‌ செல்களை மட்டும்‌ அழிக்கும்‌. 

அதுவே கடுமையாக இருப்பின்‌, பரவலாக அனைத்து 
இடங்களிலும்‌ தாக்கப்பட்டு, திசுக்கள்‌ அழுகல்‌ நோயும்‌ 
(necrosis), மற்றும்‌, அவள்‌ உடல்‌ முழுவதும்‌ பரவி இருக்கும்‌ 
நான்‌ (குருதி), கசியத்‌ தொடங்கும்‌ நிலையும்‌ (haemorrhage) 
உருவாகும்‌. இதனால்‌ நோய்‌ தொற்றுகள்‌, சீழ்‌ வைத்தல்‌, மற்றும்‌ 
அங்கே உள்ள சிரைகளில்‌ நானும்‌ உறைந்து போதல்‌ (161014 
thrombosis) போன்ற பொதுவான கோளாறுகள்‌ உண்டாகின்றன. 
அப்போது கணைய நொதிகளில்‌ சில, குறிப்பாக தரசஊக்கி 
(amylase) எனக்குள்நுழைந்து சுற்றும்‌ போது, மற்ற பகுதிகளிலும்‌ 
சேதத்தை ஏற்படுத்தி, இறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறது. 


இதற்குக்‌ குடிப்பழக்கமும்‌, பித்தப்‌ பைக்‌ கற்களும்‌ காரணி 
களாக அமைகின்றன. கல்லீரலுக்கு அருகில்‌ அமைந்துள்ள 
செரிமான உறுப்பாகிய பித்தப்பையில்‌ உண்டாகும்‌ கற்கள்‌, 
பித்த நீரோடு, பித்தக்‌ குழாய்‌ வழியாகக்‌ கீழிறங்கி, பின்‌ 
கணையக்‌ குழாய்‌ வழியாகத்‌ தன்‌ ஊக்கிகள்‌ (081010841௦ 
hormones) மற்றும்‌ பித்தப்‌ பையில்‌ உள்ள பித்த நீர்‌ 
ஆகியவை சிறுகுடலுக்குச்‌ செல்லும்‌ வழியாகிய, கல்லீரற்‌ 
கணையக்‌ குடுவையில்‌ (Hepatopancreatic ampulla) சென்று, 
அவ்வழியைக்‌ கற்களால்‌ அடைத்து விடுகின்றன. இதனால்‌ 
பித்த நீர்‌ எதிர்பாய்ச்சல்‌ அடைந்து, பித்தப்‌ பை மற்றும்‌ 
பித்தக்‌ குழாயில்‌ ஒவ்வாமை (cholangitis) உண்டாக்க, அதன்‌ 
விளைவாக நோய்த்‌ தொற்று ஏற்படுகின்றது. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 25 


இந்தக்‌ கடுமையான கணைய வீக்கத்தால்‌, கணையத்தின்‌ 
தலைப்‌ பகுதியில்‌ உள்ள அந்த விரி முனையில்‌, புற்றுநோய்‌, 
பொண்ணுக்கு வீங்கி நோய்‌ (பறற5),; நாள்பட்ட சிறுநீரக 
பாதிப்பு ஆகியவை ஏற்படுவதால்‌ சிறுநீரகத்தை மாற்ற 
வேண்டிய நிலை உண்டாகிறது. 

மேலும்‌ மனித உடலின்‌ கழுத்துப்‌ பகுதியில்‌ கேடயத்தை 
சுரப்பியின்‌ இருபுறமும்‌ ஈரிரு இணைக்‌ கேடயச்‌ (ஓarathyroid) 
சுரப்பி, தான்‌ சுரக்கும்‌ நொதி சுண்ணாம்புச்‌ சத்தை, குருதியாகிய 
எனக்கும்‌, எலும்புகளுக்கும்‌ இடையே பரிமாற்றம்‌ செய்யும்‌. 
இதுவே அதிகமாகச்‌ சுரக்கும்‌ (hyperparathyroidism) நிலையில்‌, 
எனக்குள்‌ சுண்ணாம்புச்‌ சத்தின்‌ (௮/1) அளவை அதிகரிக்கச்‌ 
செய்து விடும்‌. 


இதனால்‌ எலும்புகள்‌ பலவீனமடைந்து, தேய்மானம்‌ 
அடைகின்றன. மேலும்‌ இதன்‌ தொடர்புடைய குறைபாடுகளும்‌ 
ஏற்படுகின்றன. 


இதோடு, பித்தப்‌ பையில்‌ பித்த நீர்‌ வெளி வராமல்‌ கற்களால்‌ 
அடைக்கப்படும்‌ போது, வீக்கம்‌ (cholecystitis) ஏற்பட்டு, 
ஆபத்து நிறைந்த சிக்கல்களை உண்டாக்குகிறது. 
நாள்பட்ட கணைய வீக்கம்‌ (Chronic pancreatitis): 


கடுமையான கணைய வீக்கம்‌ ஏற்பட்டு, அதனைச்‌ சரி 
செய்யாமல்‌ போனால்‌, அல்லது எந்த அறிகுறியும்‌ சில 
நேரங்களில்‌ தெரியாமல்‌ போனால்‌, இதுவே மீண்டும்‌ மீண்டும்‌ 
தாக்கப்பட்டு, நாள்பட்ட கணைய வீக்கமாக மாறுகிறது. 


26 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இவ்வாறு தொடர்ச்சியாக நிகழும்‌ போது, கணையப்‌ பொதுக்‌ 
குழாயில்‌ உள்ள திசுக்கள்‌ தடித்து, சிதைவு அடைந்து, 
காயங்களாகவும்‌, நார்க்‌ கட்டிகளாகவும்‌ (14010518) மாற்றம்‌ 
அடைகின்றன. 


மனித உடலில்‌ கல்லீரலுக்கு (11421) அடுத்த அளவில்‌, 
பெரிய உள்ளுறுப்பாக இருக்கும்‌ என்னவளினுள்‌ (pancreas) 


அமைந்திருக்கும்‌ சுரப்புத்‌ திரளச்‌ செல்களினால்‌ (acinar cells) 
சுரக்கப்படும்‌ புரதமே, மெல்லிய சுரப்புத்‌ திரளக்‌ குழாய்களை 
அடைத்து விடுகின்றது. இதன்‌ விளைவாக, இறுதியில்‌ 
நீர்க்கட்டிகள்‌ உண்டாகி, அங்குள்ள உட்குழிவுகளில்‌ சிதைவு 
ஏற்படுகின்றது. 

உடைபடாத நீர்க்கட்டிகள்‌, பொது பித்த நீர்‌ நாளத்தில்‌ 
அடைப்பை உண்டாக்கி, மஞ்சள்‌ காமாலை நோய்‌ (Jaundice) 
ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன. மேலும்‌ கல்லீரல்‌ 
சிரை (றாவ! vein) உள்ளுறுப்புகளின்‌ துணை நரம்புகளில்‌ 
இறுக்கத்தை ஏற்படுத்தி, தேக்கமடையச்‌ செய்கின்றது. 

இந்த மாற்றங்கள்‌ அனைத்திற்கும்‌ குடிப்பழக்கமே முக்கியக்‌ 
காரணமாகக்‌ கருதப்படுகின்றது. (Anne Waugh and Allison 
Grant 2001). 


துஞ்சினார்‌ செத்தாரின்‌ வேறல்லர்‌ எஞ்ஞான்றும்‌ 
நஞ்சுண்பார்‌ கள்ளுண்‌ பவர்‌. 
மு.வரதராசனார்‌ விளக்கம்‌: உறங்கினவர்‌ இறந்தவரை விட 
வேறுபட்டவர்‌ அல்லர்‌; அவ்வாறே கள்ளுண்பவரும்‌ அறிவு 
மயங்குதலால்‌ நஞ்சு உண்பவரே ஆவர்‌. 
இக்குறளில்‌ மதுவை நஞ்சு என்று குறிப்பிடுகிறார்‌ 
திருவள்ளுவர்‌. மது மகிழ்ச்சி தரும்‌ என்று எண்ணி, நஞ்சை 
அருந்தி உங்களுள்‌ வாழும்‌ எங்களை அழித்து விடாதீர்கள்‌. 
குருதியாகிய நான்‌, மனிதர்களாகிய உங்களுடனே வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ பயணிக்கும்‌ ஒர்‌ உயிர்‌ நண்பன்‌ ஆவேன்‌. 
ஒன்றிப்‌ பயணிக்கும்‌ நாம்‌, வள்ளுவரின்‌ வார்த்தைகளை 
வழிகாட்டியாகக்‌ கொண்டு வாழ்க்கை முறையை மாற்றி, 
வளமுடனும்‌ நலமுடனும்‌ வாழ்வோமாக! 


(தொடர்வோம்‌...) 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 27 


5. பெரியாரின்‌ பெண்ணியம்‌ 


கவிஞர்‌ கனிமொழி 
வழக்கறிஞர்‌, வெர்ஜினியா 


பெறியாரின்‌ பெண்ணியச்‌ சிந்தனைகள்‌ கல்வி, வேலை 
வாய்ப்பு என்பதோடு சுருங்குவதல்ல. அவ்வாறே பலர்‌ 
புரிந்து வைத்திருக்கின்றனர்‌. இந்தச்‌ சமூகத்தில்‌ சரிபாதியாக 
உள்ள பெண்கள்‌ விடுதலை சாத்தியபடாமல்‌ ஒட்டுமொத்த 
சமூக விடுதலை சாத்தியம்‌ அல்ல என்பதை நன்கறிந்தவர்‌ 
தந்தை பெரியார்‌. ஜாதி ஒழிப்பு என்பதே தந்தை பெரியாரின்‌ 
முக்கிய இலக்கு. அதற்கும்‌ முன்னதாக பெண்‌ விடுதலையை 
சாத்தியப்படுத்தினால்‌ தான்‌ ஜாதியின்‌ அடித்தளத்தை ஆட்டங்‌ 
காணச்‌ செய்ய இயலும்‌ என்பதை நன்கறிந்தவர்‌ தந்தை 
பெரியார்‌. 

ஏனெனில்‌ ஜாதி என்னும்‌ நச்சு மரத்தை பெண்ணடிமை 
கொண்டே இந்தச்‌ சமூகம்‌ வலுவாய்‌ வைத்திருந்தது -வைத்‌ 
இருக்கிறது இன்றும்‌. ஜாதிய ஏணிப்படியில்‌ மேல்‌ செல்லச்‌ 
செல்ல பெண்களின்‌ விடுதலை என்பது அங்கேசாத்தியப்‌ 
படுவதில்லை. அதனால்‌ தான்‌ பெரியார்‌ பேசிய பெண்‌ 
விடுதலை அனைத்து ஜாதியில்‌ உள்ள பெண்களுக்காய்‌ 


28 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இருந்தது. கணவனை இழந்த பின்னர்‌ மொட்டை அடித்து 
ஓரமாய்‌ அமர வைத்திடும்‌ பழக்கம்‌ பரவலாய்‌ இருந்தச்‌ சமூகப்‌ 
பெண்களுக்காவும்‌ சேர்த்தே தந்‌ைத பெரியார்‌ பேசினார்‌, 
எழுதினார்‌. 

அந்தக்‌ கொடுமை இன்று ஒழிந்துள்ளது எனின்‌ அதற்கு 
காரணம்‌ அவரின்‌ இடைவிடாதப்‌ பேச்சுகளே ஆகும்‌. மிக 
இள வயதில்‌ பெண்களுக்கு திருமணம்‌ செய்விக்கும்‌ பழக்கம்‌ 
அய்ம்பது ஆண்டுகள்‌ வரை கூட இருந்தச்‌ சமூகத்தில்‌, 
இன்று கிட்டத்தட்ட 28 வயதில்‌ பெரும்பாலும்‌ பெண்கள்‌ 
திருமண அமைப்பிற்குள்‌ நுழைகின்றனர்‌. அதற்கு பின்‌ 
பெண்களைக்‌ குறைந்தது இருபது வயது வரையாவது படிக்க 
வையுங்கள்‌ என்ற அய்யாவின்‌ வலியுறுத்தல்‌ உள்ளது. வேலை 
வாய்ப்பிலும்‌ பெண்கள்‌ அனைத்து துறைகளிலும்‌ கோலோச்ச 
இயலுமெனவும்‌ வேண்டுமெனவும்‌ மாநாட்டுத்‌ தீர்மானங்கள்‌ 
மூலம்‌ வலியுறுத்தியவர்‌ பெரியார்‌. 


அதன்‌ காரணமாகவே கலைஞர்‌ ஆட்சியில்‌ இந்தியாவில்‌ 
முதன்‌ முதலாக பெண்களுக்கான காவல்துறையும்‌ பெண்‌ 
களுக்குச்‌ சொத்துரிமையும்‌ உண்டானது. மறுமணம்‌ செய்து 
கொள்ள உரிமை, மணவிலக்கு உரிமை என இன்று நாம்‌ 
நடைமுறையில்‌ செயல்படுத்தும்‌ பலவற்றுக்கு அடித்தளம்‌ 
இட்டவை சுயமரியாதை மாநாடுகளும்‌ அதன்‌ தீர்மானங்களும்‌. 

இவை ஒருபுறமிக்க பெண்ணியம்‌ என்றக்‌ கோட்பாட்டை 
ஆழமாக புரிந்து விவாதங்கள்‌ செய்தவர்‌ பெரியார்‌. பெண்களை 
இன்றும்‌ கட்டிப்போடுவது திருமணம்‌, குழந்தைப்‌ பேறு 
ஆகியவைகள்‌. திருமணத்தைப்‌ பற்றி பேசும்‌ போது காதலைப்‌ 


பற்றியும்‌ பேசியவர்‌ பெரியார்‌. காதல்‌ என்பது அன்பு, 
பாசம்‌, நட்பு இவற்றைத்‌ தாண்டி வேறெதுவும்‌ இல்லை என 
எளிமையாக விளக்கியவர்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 29 


அப்படிப்பட்ட அன்பும்‌ பாசமும்‌ நட்பும்‌ ஒருவரிடத்தில்‌ 
ஒரே முறை தான்‌ தோன்ற வேண்டும்‌ என அவசியமில்லை 
எனவும்‌ பல ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதியிருப்பது 
வியப்பு. மேலும்‌ திருமணம்‌ என வருகின்ற நிலையில்‌ 
வைதீகத்‌ திருமண முறையை எதிர்த்தவர்‌ தந்‌ைத பெரியார்‌. 
அதில்‌ பெண்ணடிமை, ஜாதியைக்‌ காக்கும்‌ நிலை, மூடத்தனம்‌ 
என மூன்றும்‌ நிறைந்துள்ளது. எனவே தான்‌ சுயமரியாதைத்‌ 
திருமணத்தை  அறிமுகப்படுத்தினார்‌. மேலும்‌ அந்தத்‌ 
திருமணத்தில்‌ தாலி அணிவிக்க வேண்டியது கட்டாயமில்லை 
எனவும்‌ வலியுறுத்தினார்‌. 

ஒரு கட்டத்தில்‌ சுயமரியாதைத்‌ திருமணமும்‌ கூட பெண்‌ 
களுக்கு வேண்டிய விடுதலையை வழங்கவில்லை என 
ஆராய்த்தே திருமணம்‌ என்பது “கிரிமினல்‌ குற்றம்‌” ஆக்கப்பட 
வேண்டும்‌ என்றார்‌. குறிப்பாக குழந்தைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுதலே பெண்களை நிரந்தர அடிமைகளாக விரும்பாத 
வாழ்க்கையில்‌ குழந்தைகளுக்காக சகித்துக்‌ கொண்டு வாழ 
நிர்பந்திக்றெது எனக்‌ கூறினார்‌. “சம்பளத்திற்கு புருஷனை 
அமர்த்திக்‌ கொண்டாலும்‌ பெண்கள்‌ பிள்ளை பெறுதலை 
நிறுத்தாத வரை பெண்களுக்கு விடுதலை இல்லை” எனச்‌ 
சமூக நோக்குடன்‌ கூறினார்‌. இன்று ஓரளவிற்குப்‌ பிள்ளைப்‌ 
பெறுதலை வேண்டாம்‌ என கூறும்‌ பக்குவம்‌ பெண்களுக்கு 
வந்துள்ளது என்றாலும்‌ பயணிக்க வேண்டியத்‌ தொலைவு 
அதிகம்‌. 

சமையலும்‌ நகைகளும்‌ பெண்களை அடிமைப்படுத்தும்‌ 
சாதனங்கள்‌ என்று கூறி வீடுகளில்‌ சமையற்‌ கூடங்கள்‌ 
அமைப்பதை தவிர்த்து பொது சமையற்‌ கூடங்கள்‌ (community 
kitchen) பெருமளவில்‌ உருவாக்கப்பட வேண்டும்‌ என்றார்‌. 
ஆண்கள்‌ பெண்களுக்கு எஜமானர்கள்‌ என்ற நிலையில்‌ இருந்த 
சமூகத்தில்‌, “கணவன்‌ அடித்தால்‌ வாங்கிக்‌ கொள்ளாமல்‌ 
அவன்‌ திருப்பி அடிக்க முடியாதபடி அடிக்க வேண்டும்‌” என 
அழுத்தமாக கூறியவர்‌ பெரியார்‌. 

இன்று 180108] iis குறித்து பேசுகிறோம்‌. 1940களில்‌ 
இப்படி ஒருவரால்‌ பெண்ணியம்‌ சார்ந்து சிந்திக்க முடிந்துள்ளதே 
என்பது வியப்பும்‌ சிறப்பும்‌. 

(தொடரும்‌) 


80 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


6. வள்ளுவர்‌ குறிப்பிடும்‌ நஞ்சு 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 


தலைமைப்‌ பாதிப்பாசிரியர்‌, 3 1 
தமிழணங்கு, மதுரை ip ட்‌ 
ப்ட்‌ 

நஞ்சு என்ற சொல்‌ நச்சு என்று வலித்தல்‌ விகாரமாகவும்‌ 
பயன்படுத்தப்படும்‌. நச்சு இலக்கியம்‌ என்ற இலக்கியம்‌ 
மக்களுக்கு நன்மை தராததும்‌, அவர்களைத்‌ தீய வழியில்‌ 
இட்டுச்‌ செல்வதும்‌ ஆகும்‌. நச்சுக்காற்று, நச்சுப்புகை என்பன 
காற்று மாசுவை குறிக்கக்கூடியவை. உலகெங்கும்‌ இருக்கும்‌ 
கூடிய மனிதரால்‌ ஏற்பட்ட பேரிடர்‌ ஆகும்‌. நச்சு பற்றிய 
கல்வி டாக்ஸிகாலஜி என்ற அழைக்கப்படுகிறது. நஞ்சு பற்றி 
நிறைய ஆய்வுகள்‌ உலகெங்கும்‌ நடைபெற்று வருகின்றன. 
நச்சுக்கிருமி உடலுக்கு ஊறு விளைவிக்கக்‌ கூடியது. பாம்பு, 
தேள்‌ போன்றன தற்காத்துக்‌ கொள்ள தமது நச்சுப்‌ பையிலிருந்து 
நஞ்சை வெளியேற்றும்‌. நஞ்சை முறிக்கின்ற மருந்துகளை 
உரிய காலத்தில்‌ உரிய வேளையில்‌ உறிய அளவில்‌ பயன்படுத்தி 
நஞ்சை முறித்து உயிர்‌ பிழைக்கலாம்‌. 
நஞ்சுண்டகண்டன்‌ 

இந்தியத்‌ தொன்மத்தில்‌ பாற்கடலை மந்திர மலையை 
மத்தாகவும்‌ வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும்‌ கொண்டு ஒரு 
பக்கம்‌ தேவர்களும்‌ ஒரு பக்கம்‌ அசுரர்களும்‌ நின்று கடைந்த 
போது வாசுகி பாம்பு வலி தாங்காமல்‌ ஆலகால விஷத்தைக்‌ 
கக்கியது. அந்த விஷத்தை சிவபெருமான்‌ எடுத்து விழுங்கினார்‌. 
அவர்‌ மனைவி பார்வதி தேவியார்‌ விரைந்து சென்று 
அவருடைய கழுத்தைப்‌ பிடித்து தொண்டையை விட்டு விஷம்‌ 
கீழே இறங்காமல்‌ நிறுத்திவிட்டார்‌. அவர்‌ கழுத்தில்‌ விஷம்‌ 
நின்றுவிட்டது. எல்லா ஆண்களுக்கும்‌ கழுத்தில்‌ புடைப்பாக 
(Adam's apple) இருந்து விட்டது. இந்த ஆலகால விஷம்‌ 
வந்ததும்‌ பார்வதி தேவி தடுத்ததும்‌ மாலை வேளையில்‌ நடந்த 
நிகழ்வு என்பதனால்‌ பிரதோஷங்களில்‌ மிகவும்‌ பயனுள்ள 
பிரதோஷமாக சனிப்‌ பிரதோஷத்தைக்‌ கருதும்‌ போக்கு உள்ளது. 
சிவபெருமானை நஞ்சுண்ட கண்டன்‌ என்றும்‌ நீலகண்டன்‌ 
என்றும்‌ அழைக்கின்றனர்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 31 


நஞ்சு என்பதற்கு விஷம்‌ என்ற வடமொழிச்‌ சொல்லும்‌ 
பயன்படுகின்றது. அதனை விடம்‌ என்று தமிழ்ப்‌ படுத்திக்‌ 
கூறுகின்றனர்‌. வள்ளுவர்‌ மூன்று குறள்களில்‌ நஞ்சு பற்றிக்‌. 
குறிப்பிடுகின்றார்‌. 
நாகறிகம்‌ 


திருவள்ளுவர்‌அனைவரும்‌ விரும்பும்‌ நாகரிக நடைமுறை 
பற்றி ஒரு குறளில்‌ எடுத்துரைக்கிறார்‌. 
பெயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌ (௧80) 


என்ற திருக்குறள்‌ கண்ணோட்டம்‌ என்ற அதிகாரத்தில்‌ 
அமைந்துள்ளது. நாகரிகம்‌ அறிந்தவர்கள்‌ தனக்கு வழங்குகின்ற 
உணவுப்‌ பொருளில்‌ நஞ்சு கலந்திருக்கிறது என்பதைத்‌ 
தெரிந்தும்‌ கூட வேண்டாம்‌ என்று மறுக்காமல்‌ உண்பார்கள்‌ 
என்பது குறளின்‌ கருத்தாக்கும்‌. 

பெயக்கண்டும்‌ நஞ்சுண்டு அமைவர்‌ என்ற தொடரின்‌ 
பொருள்‌ தன்‌ கண்‌ முன்னால்‌ நஞ்சு பெய்வதைக்‌ கண்டும்‌ 
அமைதியாக இருப்பார்கள்‌. இக்குறளுக்கு அரிஸ்டாட்டலின்‌ 
கதையை எடுத்துக்‌ கூறுவர்‌. அவர்‌ தன்‌ உரைகள்‌ மூலமாக 
இளைஞர்களிடம்‌ பகுத்தறிவுச்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகின்றார்‌. 
பகுத்தறிவுச்‌ சிந்தனை இறைபக்திக்கு எதிரானது என்று அரசவை 
முடிவு செய்து அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும்‌ 
என்று முடிவு செய்தது. தண்டனையை நிறைவேற்ற அவரிடம்‌ 
நஞ்சை கொடுத்த போது அவர்‌ எவ்வித மறுப்பும்‌ இன்றி அதைக்‌ 
குடித்து இறந்துவிட்டார்‌. எனவே நாகரிகம்‌ தெரிந்தவர்‌ என்ற 
இருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக அரிஸ்டாட்டலின்‌ கதையை 
கூறுகின்றனர்‌. 


நஞ்சு - இன்னா செய்தல்‌ 


92 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


நயத்தக்க நாகரீகம்‌ என்பது விரும்பத்தக்க நடைமுறையைக்‌ 
குறிக்கின்றது. இத்‌ திருக்குறளில்‌ நஞ்சு உன்னால்‌ என்பது நேரடிப்‌ 
பொருளில்‌ இடம்பெறவில்லை. வள்ளுவரால்‌ குறியீட்டுப்‌ 
பொருளாகக்‌ கையாளப்பட்டுள்ளது. உண்மையிலேயே நஞ்சு 
கொடுத்து யாரும்‌ உண்டு இறந்ததாக தமிழ்‌ வரலாற்றில்‌ தகவல்‌ 
எதுவும்‌ இல்லை. 
நஞ்சு என்ற குறியீடு 
இன்னா செய்தாரை ஒறுத்தல்‌ அவர்‌ நாண 
நன்னயம்‌ செய்து விடல்‌ 
என்ற வள்ளுவரின்‌ வாக்கினை மெய்ப்பிக்கின்றது. 
தனக்குத்‌ துன்பம்‌ விளைவிக்கின்றார்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொண்ட பிறகும்‌ கூட அமைதியாக இருந்து அவருக்கு நன்மை 
செய்கின்றவர்‌ எல்லோரும்‌ விரும்பத்தக்க நாகரிகம்‌ உடையவர்‌ 
என்று இக்குறளைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. பலரும்‌ 
விரும்பத்தக்கவர்‌ என்றால்‌ அவரது சிறுமை கண்டு கொதிக்காமல்‌ 
பெருமை கண்டு வியக்காமல்‌ அவரிடம்‌ அமைதியாகப்‌ 
பழக வேண்டும்‌. பதிலுக்குப்‌ பதில்‌ அவருக்குத்‌ துன்பம்‌ 
விளைவிக்காமல்‌ பழிக்குப்‌ பழி என்ற உணர்வோடு வாழாமல்‌ 
அவருக்குத்‌ நன்மை செய்யக்கூடிய காலம்‌ வரும்போது மனதில்‌ 
வன்மம்‌ வைத்து அந்‌ நன்மையைத்‌ தடுத்து விடக்‌ கூடாது. 
அவருக்குத்‌ தன்னாலான நன்மையைச்‌ செய்பவரே நயத்தக்க 
நாகரீகம்‌ உடையவர்‌ ஆவார்‌. எனவே நஞ்சு என்பது இக்‌ 
குறளில்‌ குறியீட்டுப்‌ பொருளில்‌ வழங்குகின்றது. 
பெரியோரை வியத்தலும்‌ இலமே 
சிறியோரை இகழ்தல்‌ அதனினும்‌ இலமே 
என்று புறநானுற்றுப்‌ புலவர்‌ பெரியோர்‌ சிறியோர்‌ என்ற 
வேறுபாடு இன்றி அனைவரையும்‌ சமமாகக்‌ கருதுவதால்‌ 
உலகம்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கிறது என்கிறார்‌. 


தக வாது 
கள்‌ என்னும்‌ அறிவை இழக்க செய்யும்‌ மதுவையும்‌ 
வள்ளுவர்‌ நஞ்சு என்று குறிப்பிடுகின்றார்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 33 


துஞ்சினார்‌ செத்தாரின்‌ வேறல்லர்‌ எஞ்ஞான்றும்‌ 
நஞ்சுண்பார்‌ கள்ளுண்‌ பவர்‌ (926) 


என்ற குறள்‌ உறங்கிக்‌ கொண்டிருப்பவருக்கும்‌ இறந்த 
வருக்கும்‌ தோற்றத்தில்‌ வேறுபாடு எதுவும்‌ தெரியாது. 
அதுபோலவே கள்‌ உண்டவருக்கு நஞ்சு உண்டவருக்கும்‌ 
எவ்வித வேறுபாடும்‌ கிடையாது. மதுவும்‌ நஞ்சும்‌ ஒரே 
பொருண்மை உடையதாக ஒரே பலன்‌ தருவதாக வள்ளுவர்‌ 
கருதுகிறார்‌. கள்ளுன்பதும்‌ நஞ்சுன்பதும்‌ ஒரே விளைவை 
ஏற்படுத்துவதால்‌ குடிகாரன்‌ மெல்ல மெல்ல தன்னை அழித்துக்‌ 
கொள்ளும்‌ நஞ்சினை தினந்தோறும்‌ உண்கிறான்‌. கள்‌ உண்பதை 
மரணத்திற்கு ஒப்பானதாக வள்ளுவர்‌ குறிப்பிட்டார்‌. 

நச்சு - நச்சுக்‌ கனி மரம்‌ 


நஞ்சு என்ற சொல்லை நச்சு என்று வலித்தல்‌ விகாரமாக்கி 

1008 ஆவது குறளில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
நச்சப்‌ படாதவன்‌ செல்வம்‌ நடுஷருள்‌ 
தச்சு மரம்பழுத்‌ தற்று 

இக்குறளின்‌ முதல்‌ சீர்‌ நச்ச, நச்சு என்ற எதுகை மோனைச்‌ 
சுவையுடையது. முதல்‌ அடியில்‌ நச்ச என்ற சொல்‌ விரும்ப 
என்ற பொருளிலும்‌ இரண்டாவது அடியில்‌ நஞ்சு என்ற 
பொருளிலும்‌ பயன்பட்டுள்ளது. நச்சப்படாதவன்‌ என்றால்‌ 
விரும்பப்படாதவன்‌. யாருமே விரும்பாத ஒருவனுடைய 
செல்வம்‌ என்பது யாருக்குமே பயன்படாத ஒருவனுடைய 
செல்வத்தைக்‌ குறிக்கின்றது. நட்ட நடு ஊரில்‌ எல்லோருக்கும்‌ 
பயன்படும்‌ இடத்தில்‌ இருந்தும்‌ கூட ஒரு மரத்தில்‌ நச்சுக்கனிகள்‌ 
பழுத்தால்‌ அதனை எவரும்‌ விரும்ப மாட்டார்‌. அது போல்‌ 
ஈகைப்‌ பண்பில்லாதவனை எவரும்‌ விரும்ப மாட்டார்‌. அவன்‌ 
நச்சப்படாதவன்‌ ஆவான்‌. இவனுடைய செல்வம்‌ ஊர்‌ நடுவில்‌ 
பழுத்திருக்கும்‌ நச்சுக்‌ கனிகளை ஒத்தது. 

பலருக்கும்‌ பயன்படும்‌ ஒருவனுடைய செல்வம்‌ ஊருக்கு 
நடுவில்‌ இருக்கும்‌ நல்ல கனி மரத்துக்கு நிகரானது. அவனது 
செல்வம்‌ ஊருக்குக்‌ குடிநீர்‌ வழங்கும்‌ ஊருணிக்கு ஒப்பானது 
என்பது வள்ளுவர்‌ கருத்து. ஆனால்‌ யாருக்குமே பயன்‌ 
தராதவனுடைய செல்வம்‌ ஊரின்‌ நடுவே இருக்கும்‌ நச்சு 


34 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


மரத்திற்கு ஒப்பானது. ஏனெனில்‌ செல்வத்தின்‌ பயன்பாடு 
பொதுவானது. தனி ஒருவனுக்கு மட்டும்‌ உரியதன்று. 
செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌ என்றார்‌ வள்ளுவர்‌. செல்வம்‌ 
பெற்றிருப்பதன்‌ பயன்‌ அதனைக்‌ கொண்டு மற்றவருக்கு 
உதவுவதாகும்‌. அவ்வாறின்றி செல்வத்தை தனக்குத்‌ தனக்கு 
என்றே வைத்துக்‌ கொண்டால்‌ அவனை எவரும்‌ விரும்புவ 


தில்லை. அவனை அணுகிச்‌ சென்று உதவி கேட்பது கிடையாது. 
நச்சுவது கிடையாது என்றால்‌ அவனை நெருங்குவது கிடையாது. 
நச்சப்படாதவனின்‌ செல்வம்‌ நட்ட நடு ஊரில்‌ உள்ள மரம்‌ 
ஒன்றில்‌ கனிகள்‌ ஏராளமாக இருந்தும்‌ அவை பயனற்றவை 
என்பதால்‌ எவனும்‌ அம்மரத்தின்‌ அருகில்‌ போவதில்லை. 
பிறருக்குதவாத செல்வனும்‌ புதையலைப்‌ பூதம்‌ காத்தது போல்‌ 
தனித்திருந்து சாக வேண்டும்‌. 

நல்ல கனிகளை மரத்தின்‌ நிழலில்‌ அமர்ந்து உண்ணும்‌ 
மனிதன்‌ அதன்‌ கொட்டைகளையும்‌ தோல்களையும்‌ வீசி எறியும்‌ 
போது அவை மண்ணோடு மண்ணாகி மக்கி அம்மரத்துக்கே 
உரமாவதுண்டு. மரத்திலிருந்து உதிரும்‌ இலைகளும்‌ தழைகளும்‌ 
குச்சிகளும்‌ காம்புகளும்‌ மக்கி உரம்‌ ஆகும்‌. மரமும்‌ மனிதரும்‌ 
தனக்கும்‌ மனிதருக்கும்‌ மறு சுழற்சிக்கு உதவுகின்றனர்‌. தன்‌ 
செல்வத்தை தன்‌ தாவர இனம்‌ சாராத மனிதருக்கு வழங்கும்‌ 
மரத்தைப்‌ போன்று ஒரு செல்வனும்‌ தன்னுடைய சுற்றமும்‌ 
நட்பும்‌ அல்லாத அயலாருக்குத்‌ தன்‌ செல்வத்தை பயன்படுத்தி 
பகிர்ந்து அளிக்க வேண்டும்‌. அவர்களுக்கும்‌ உதவ வேண்டும்‌ 
என்பது வள்ளுவரின்‌ கருத்தாகும்‌. 
நிறைவு 

வள்ளுவர்‌ நஞ்சு என்பதை பிறர்‌ செய்த துன்பச்‌ செயல்‌ 
களுக்குக்‌ குறியீடாக எடுத்துரைக்கின்றார்‌. கள்‌ சாராயம்‌ போன்ற 
அறிவை இழக்கச்‌ செய்யும்‌ மதுவுக்கு ஒப்புமை ஆக்குகின்றார்‌. 
யாருக்கும்‌ பயன்படாதவனின்‌ செல்வத்தை மரத்தில்‌ பழுத்த 
நச்சுக்கனிகளுக்கு உவமையாக எடுத்தாள்கின்றார்‌. நஞ்சு 
என்பது இன்னா செய்தல்‌, மது அருந்துதல்‌, பிறருக்கு 
உதவாது இருத்தல்‌ என்ற மூன்றிற்கும்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 
அமிழ்தம்‌ போலவே நஞ்சும்‌ ஒரு குறியீடாக வள்ளுவரால்‌ 
கையாளப்பட்டுள்ளது. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 35 


முனைவர்‌ ஆனந்த்‌ அமலதாஸ்‌ 
தியான இல்லம்‌ 
சென்னை 


“வலை வீசுதல்‌” என்றால்‌ பொதுவாக சிக்க வைக்கும்‌ 
செயல்‌ என்ற புரிதல்‌ உண்டு. இதைக்‌ கட்டுப்பாட்டில்‌ 
வைத்திருக்கும்‌ கடவுளர்களின்‌ அம்சமாகக்‌ கூறுவதும்‌ 
உண்டு. சீன மரபில்‌ வானில்‌ தோன்றும்‌ மீன்கள்‌ 
கூட்டத்தை “விண்ணக வலை” என்பர்‌. கிறித்தவ மரபில்‌ 
ஒருபொருள்‌ கொண்ட தெளிவான நிலை இல்லை. ஒரு 
பக்கம்‌, உடைக்கமுடியாத திரு அவையின்‌ வலை என்பர்‌. 
யேசுவின்‌ சீடர்கள்‌ மனிதர்களைப்‌ பிடிக்கும்‌ மீனவர்கள்‌ 
என்று அழைக்கப்படுவர்‌. மறுபக்கம்‌, சாத்தானின்‌ சூழ்ச்சி 
வலையையும்‌ குறிக்கும்‌. எகிப்தியர்‌ மத்தியில்‌ பாதாள 
உலகின்‌ வலை என்று கூறுவதுண்டு. சுமேரிய மரபில்‌ 
“விண்ணையும்‌ மண்ணையும்‌ வட்டமிடும்‌ பெரிய வலை” 
என்று மீன்‌-சடங்கில்‌ இடம்‌ பெறுகிறது. தாவோ மரபில்‌ 
விண்ணக வலை என்பது ஒற்றுமையைக்‌ குறிக்கும்‌. 


எழுத்தாளர்‌ செயலும்‌ வலை பின்னல்தான்‌ 


நாம்‌ ஏதோ ஒன்றை எழுதும்‌ பொழுது ஒரு வலை 
பின்னுகிறோம்‌. சொல்லோடு சொல்லும்‌ இடத்தோடு 
இடமும்‌ இணைகின்றன. தனிப்பட்ட எழுத்துக்களை 
வரிசைப்படுத்துகிறோம்‌. சொற்களை ஒன்று சேர்க்கிறோம்‌. 
அது ஏட்டின்‌ ஒரு பத்தியாக உருவெடுக்கிறது. எழுதப்பட்ட 
கட்டுரை தன்னை விறிவுபடுத்தி; வாசகரைச்‌ சுற்றி வலை 
வீசுகிறது. மீண்டும்‌ வாசகர்கள்‌ தங்கள்‌ சொந்த உறவுகளோடு 
அதை இணைக்கின்றனர்‌. அது எண்ணற்ற சிறு சிறு 
வலைகளாக உலகையே ஒன்றிணைக்கிறது. 


36 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


எழுதி, பதிவுசெய்து, வாசித்து, சிந்தித்து, தொடர்ந்து 
வீசப்பட்ட வலைகளின்‌ வழியாக நாம்‌ சொல்லிலிருந்து ஒரு 
இடத்திற்கும்‌, பிறகு பல்வேறு இடங்களுக்கும்‌, நமக்குத்‌ 
தெரிந்தவர்களிடம்‌ தொடங்கி நமக்குத்‌ தெரியாத பலரோடும்‌ 
பயணிக்கின்றோம்‌. 


சொற்கள்‌ காலத்தையும்‌ இடத்தையும்‌ கடந்து செல்லக்‌ 
கூடும்‌. ஆனால்‌, தாக்கம்‌ கொடுக்க வேரூன்றிய இணைப்பு 
வலைத்தளங்கள்‌ தேவை. இதுதான்‌ எழுதியவற்றை நூலாக 
மாறச்செய்கின்றது. நூலின்‌ எண்ணிக்கை பல மடங்காகிறது. 
எங்கும்‌ பரவுகிறது. அது வாசிப்பையும்‌ அதிலிருந்து 
எழும்‌ சிந்தனையையும்‌ தூண்டுகிறது. இவ்வாறு நாம்‌ 
பெரும்பாலும்‌ சிறைப்பட்டிருந்த ஒரு சிறிய வலையிலிருந்து 
ஒரு மிகப்‌ பெரிய, நம்மை வியக்க வைக்கும்‌, நம்மை நிறைவு 
செய்யும்‌ வலைக்கு நடத்திச்‌ செல்கிறது. ஓர்‌ இடத்திலிருந்து 
இன்னொரு இடத்திற்கு, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு 
நாட்டிற்கு, ஒரு மொழியிலிருந்து நமக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள 
மற்ற மொழிகளுக்குப்‌ பரவுகிறது. 

இந்த உலகம்‌ ஒரு முடிவற்ற நூல்களால்‌ ஆன வலை 
ஒன்றைப்‌ பின்னியுள்ளது. கடைக்கோடுபோல்‌ நேரே பாயும்‌ 
நூல்கள்தான்‌ நிலம்‌. செங்குத்தாகப்‌ பாயும்‌ நூல்கள்தான்‌ 
காலம்‌. எங்கெல்லாம்‌ நூல்கள்‌ ஒன்றையொன்று குறுக்கிட்டுச்‌ 
சந்திக்கிறனவோ அங்கே உயிர்ப்பொருள்‌ காணப்படுகிறது. 
ஒவ்வொரு பொருளும்‌ ஒரு மணிக்கல்லையொத்த முடிச்சு. 
உள்ளதின்‌ ஒளி இந்த ஒவ்வொரு பளிங்குக்‌ கல்லையும்‌ ஒளிரச்‌ 
செய்கிறது. ஒவ்வொரு பளிங்குக்கல்லும்‌ மற்ற கற்கலைப்‌ 
பிரதிபலிக்கும்‌ ஒளியை மட்டும்‌ பிரதிபலிக்கவில்லை. 
மாறாக, ஒவ்வொரு பிரதிபலிப்பும்‌ இந்த முழு வலைத்‌ 
தளத்தையும்‌ பிரதிபலிக்கிறது. 

உருவகங்களுக்கு நீண்ட ஒரு மரபு உண்டு. அது 
உள்ளதனைத்தின்‌ இணைப்பையும்‌, அதன்‌ வழியாக ஒரு 
பிரபஞ்ச சமூகத்தின்‌ சாத்தியத்தையும்‌ பிரதிபலிக்கின்றது. 
வரலாற்றில்‌ மிகச்சிறந்த, மிக அழகான, துணிவான 
ஒன்றுதான்‌ “இந்திரனின்‌ வலை” என்ற பெளத்த உருவகம்‌. 
அதாவது, ஒவ்வொரு உணர்வுகொண்ட பொருளும்‌ பரந்து 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 37 


விரிந்த வலையின்‌ ஒரு முடிச்சு என்ற கருத்துக்‌ கோட்பாடு. 
இயற்பொருள்‌ அறிவியலில்‌ இதை ஆவியின்‌ அலைகள்‌ 
என்றும்‌ கூறுவதுண்டு. அதன்வழி ஒன்றுக்கொன்று தாக்கம்‌ 
கொடுக்கும்‌ சக்தி வலிமை சேர்க்கிறது, நிறைவு செய்கிறது. 

இந்த மெய்யியல்‌ உருவகம்‌ மகாயான பெளத்த 
நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளது - புத்தவதம்சக சூத்திரம்‌ - 
புத்தரின்‌ மாலைச்‌ சூத்திரம்‌ - எனப்படும்‌;. எல்லையற்ற 
ஒன்றுக்கொன்று தாக்கம்‌ கொடுப்பதின்‌ விளைவாக 
ஒவ்வொரு உயிரினமும்‌ சம அளவு மகத்துவமும்‌ மதிப்பீடும்‌ 
பெறுகிறது. 

இந்த வலையின்‌ தாக்கத்தால்‌, இணைப்பால்‌, மற்ற 
நூல்கள்‌ அனைத்தையும்‌ பாதிக்காமல்‌ எந்த ஒரு தனிப்பட்ட 
நூலையும்‌ சேதப்படுத்த முடியாது. ஏதாவது ஒன்றைச்‌ 
சிதைத்தால்‌ உண்மையில்‌ ஒரு தொடர்‌ சிதைவைத்‌ தொடங்கி 
விட்டதாக இருக்கும்‌. அதேபோல ஒரு நிலையான, 
கருணைமிக்க, நல்லிணக்கம்‌ கொண்ட இணைப்பையும்‌ 
வளர்க்க முடியும்‌. 

இந்தப்‌ பெரிய சிந்தனைக்‌ கட்டமைப்பின்‌ வலிமை 
இதுதான்‌. தனிப்பட்ட அம்சங்களால்‌ உருவாகித்‌ தனித்து 
நிற்கும்‌ பொருள்‌ ஏதும்‌ இல்லை. எந்த ஒரு மொழியும்‌, 
எந்த ஒரு நிலமும்‌, நாடும்‌, தனது சொந்த அம்சங்களுக்குள்‌ 
மட்டுமே நிலைத்து நிற்க முடியாது. மாறாக, இந்திரனின்‌ 
வலை பலவற்றை நமக்கு நினைவூட்டுகிறது. செங்குத்துக்‌ 
கோடான நமது கடந்த காலத்தைத்‌ தேடினால்‌, நமது 
கலப்படமான கடந்த காலம்‌, நமது தோற்றம்‌, வளர்ச்சி, 
எல்லாம்‌ கலந்தும்‌, குறுக்கிட்ட நதியாகத்‌ தொடங்கி 
ஒருங்கிணையும்‌ முச்சந்தியாக, கடலாக வந்து சேர்ந்ததை 
நினைவூட்டுகிறது. 

நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமக்குள்‌ மற்றவற்றையும்‌ 
பிரதிபலிக்கிறோம்‌. இது பல்வேறு மொழிகளுக்கும்‌ 
நாடுகளுக்கும்‌ பொருந்தும்‌. ஐரோப்பிய நாடுகளாகவோ, 
இந்திய நாடாகவோ இருந்தாலும்‌ இதுதான்‌ உயிருள்ள 
அடையாளம்‌ - நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம்‌ 


98 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


வாழ்ந்த காலத்தில்‌ நிகழ்ந்த பல்வேறு மாற்றங்களையும்‌ 
புலம்‌ பெயர்தலையும்‌ அனுபவித்துள்ளோம்‌. 

நாம்‌ நமக்கு ஒரு வருங்காலம்‌ அமைக்க விரும்பினால்‌, 
நமது எல்லைக்கோடுகளை வரையறுக்கும்‌ போது நமது 
வாழ்வு ஒருங்கிணையும்‌ நீர்த்தேக்கம்‌ என்று புரிதல்‌ கொள்ள 
வேண்டும்‌. அவைகள்‌ நம்மை கடந்த காலத்தில்‌ உரமூட்டின. 
கலப்படமான பண்பாட்டின்‌ விளையாட்டுத்‌ தளமாக 
இருந்தன. அவைகள்தான்‌ கண்டங்களின்‌ வளர்ச்சிக்குத்‌ 
தீர்ப்பாகவும்‌ இருந்தன, இருக்கின்றன. 

ஏனெனில்‌ பிரிவினை எல்லாம்‌ எப்பொழுதும்‌ ஒரு 
நொடிப்‌ பொழுதுக்கான வேறுபாடுகள்‌, வரலாற்றின்‌ 
அசைவுகள்‌. பன்முகத்‌ தன்மைதான்‌ இந்தியாவின்‌ வலிமை. 
இந்தியாவின்‌ வரலாறு பல்வேறு சிறிய தனிப்பட்ட 
கதைகளை உள்ளடக்கியது. நமது பழக்க வழக்கங்களும்‌ 
அரசியல்‌ தளங்களும்‌ மாறிக்கொண்டே இருக்கின்றன. 


ஆனால்‌, இந்த வரலாற்றை ஒவ்வொருவரின்‌ கதையாக 
எடுத்துரைக்க முடியும்‌ என்றால்‌ மட்டுமே நமது வரலாறு 
எல்லோருக்கும்‌ புனிதமாக இருக்கும்‌. நமது பொற்காலம்‌ 
என்றபொழுது இந்தியா பன்மையில்தான்‌ இருந்தது. அது 
எப்பொழுதும்‌ உயிரின்றி வளராமல்‌ இருந்ததில்லை. 
“மாற்றம்‌ ஒன்றுதான்‌ நிலையானது” என்பது பழமொழி. 
யாராவது இந்தியா தனித்து நிற்கும்‌, தனது எல்லையைப்‌ 
பூட்டிவைக்கும்‌ என்று எண்ணினால்‌, அதுதான்‌ 
உண்மையிலேயே அதன்‌ வரலாற்று முடிவு எனலாம்‌. 
அல்லது நமது கோட்பாடுதான்‌ சிறந்தது, முடிவானது என்று 
நம்பினால்‌, நமது வரலாறு முடிந்து விட்டது, வளர்ச்சிக்கு 
வாய்ப்பு இல்லை என்று பொருள்படும்‌. 


இந்திய மரபின்‌ அடிப்படை மெய்யியல்‌ கோட்பாடு 
ஒருங்கிணைக்கும்‌ சிறந்த ஒரு கண்ணோட்டம்‌. “எல்லாம்‌ 
எல்லாவற்றையும்‌ உள்ளடக்கியது” - சர்வம்‌ சர்வாத்மகம்‌ 
- என்பது மல்லவாதினர்‌ முன்வைத்த சொல்லாடல்‌. சார்பு 
நிலை கொண்ட தொடக்கம்‌ (பிரதீத்ய சமுத்பாத) என்ற 
பெளத்த மரபுக்‌ கோட்பாடும்‌, செயல்‌ அனைத்திற்கும்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 39 


விளைவு உண்டு என்னும்‌ கர்மகோட்பாடும்‌ இதே 
கருத்தினைத்தான்‌ முன்‌ வைக்கின்றன. 


தொடர்ந்து நிலைகுலையாது காத்துப்பேணும்‌ பயிற்சிக்‌ 
கான சின்னம்‌ ஏதும்‌ உண்டா? இந்தியக்‌ கட்டிடக்கலை 
பற்றிய நூல்கள்‌ வட்டத்தையும்‌ சதுரத்தையும்‌ அடிப்படைக்‌ 
கோட்பாடாக முன்‌ வைக்கின்றன. வட்டம்‌ முழுமைக்கும்‌, 
நிறைவுக்கும்‌, தொடக்கநிலை படிநிலையின்‌ மிகுந்த 
சிறப்புக்கும்‌, தொடக்கமும்‌ முடிவுமற்ற காலங்கடந்த 
நிலைக்கும்‌, என்‌ கடவுளுக்கும்‌ சின்னமாக உள்ளது. கிறித்தவ 


மரபில்‌ கடவுளைக்‌ கணக்கு மொழியில்‌ வரையறுத்தார்கள்‌. 
“கடவுள்‌ பொருள்பொதிந்த வட்டம்‌. அதன்‌ மையம்‌ எங்கும்‌ 
உண்டு. அதற்குச்‌ சுற்றெல்லை எங்குமே இல்லை.” (ஆலன்‌ 
தே லில்‌). 


சதுரத்தோடு இணைந்த வட்டம்தான்‌ விண்ணும்‌ 
மண்ணும்‌. இந்திய மரபில்‌ வெளியுலகில்‌ உள்ளதனைத்‌ 
இற்கும்‌ வட்டம்‌ எனப்பொருள்படும்‌. இந்துக்கோவில்‌ 
அதன்‌ பல்வேறு தளங்களோடும்‌, நான்கு திசைகளை 
நோக்கியுள்ள நுழைவுக்‌ கோபுரங்களோடும்‌ ஒரு மண்ட 
லமாக அமைந்துள்ளது. கோவிலைச்சுற்றியுள்ள சுவர்கள்‌ 
வெளிப்புறத்தைத்‌ தவிர்த்து புனிதமான இடத்தைத்‌ தன்னுள்‌ 
அடக்கியுள்ளன. அதைச்‌ சுற்றிப்‌ பயணம்‌ செய்வோர்‌ 
தம்மையே கண்டுணரலாம்‌. 


சதுரம்‌ பூமியைக்‌ குறிக்கும்‌. சுவர்களின்‌ முழுமையான 
உருவம்‌. எடுத்துக்காட்டாக, தோட்டம்‌, துறவுமடம்‌ 
போன்றவை சதுர வடிவில்‌ சுவர்கள்‌ கொண்டவை. 
அது நிலைப்பாடான தன்மைக்கும்‌ உறுதி நிலைக்கும்‌ 
அடையாளம்‌. புனித கட்டிடக்‌ கலையில்‌ அது அறிவு 
எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம்‌ எனப்‌ பொருள்படும்‌. 
வட்டமும்‌ சதுரமும்‌ தர்மத்தின்‌ அடையாளங்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உள்ள அனைத்திற்கும்‌ மனித உலகிற்கும்‌ 
உள்ள அமைப்பும்‌ விதிமுறையும்‌. 


(தூண்டுதலாக இருந்த கட்டுரை பல்கேரியா நாட்டைச்‌ 
சேர்ந்த எழுத்தாளர்‌ இலியா ட்ரோயனோவ்‌ செர்மன்‌ 
மொழியில்‌ எழுதியது. 2010). 


40 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


8. முத்தமிழ்‌ விரும்பியின்‌ தேநீர்‌ கவிதைகள்‌ 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 


தலைமைப்‌ பாதிப்பாசிரியர்‌, 
தமிழணங்கு, மதுரை 


நான்‌ நேசிப்பதும்‌ அதுதான்‌ முப்பொழுதும்‌ 
என்‌ மோகம்‌ தீர்ப்பதும்‌ அதுதான்‌' 


என்று தத்தரிகட தித்தோம்‌ என்ற கவிஞர்‌ தேநீரைப்‌ 
பாராட்டினார்‌. கவிஞர்களின்‌ உற்சாக ஊற்றாக விளங்குவது 
தேநீர்‌. மது போதைக்கு ஆட்படாத கவிஞர்கள்‌ கூட 
தேநீர்‌ போதையிலிருந்து தப்புவதில்லை. முத்தமிழ்‌ 
விரும்பியும்‌ நண்பர்களோடு தேநீர்‌ சுவைத்து மகிழ்ந்து 
கதைத்து உரையாடி உறவாடிய பொழுதைக்‌ கவிதையாக 
படைத்திருப்பதைக்‌ காணலாம்‌. தேநீர்‌ என்பது உலகப்‌ 
பாடுபொருளாக விளங்குகிறது. தேநீர்‌ பாடுபொருளாக 
அமைவதன்‌ சிறப்பை அறிவதற்கு அதன்‌ வரலாற்றை முன்‌ 
அறிவது இன்றியமையாததாகும்‌. 

தமிழகத்தில்‌ தேநீர்‌ (டீ) அல்லது காப்பி என்பது வெறும்‌ 
சுடுநீர்‌ அல்லது பருகுநீர்‌ அல்ல. அது நண்பர்களுக்கு விருந்து 
அனுபவம்‌ (1௦8 றா) ஆகும்‌. பலருக்குப்‌ பசி தீர்க்கும்‌ 
உணவாகும்‌. சிலருக்குத்‌ துன்பம்‌ தீர்க்கும்‌ மருந்தாகும்‌. 
களைப்பைப்‌ போக்கும்‌ காயகல்பம்‌ ஆகும்‌. தேநீர்‌ 
தொழிலாளியின்‌ அடையாளம்‌. காபி மேட்டுக்குடியின்‌ 
ஆடம்பரச்‌ சின்னம்‌. ஆனால்‌ காபி அல்லது தேநீர்‌ பயிரிடல்‌ 
என்பது உலகில்‌ மிகப்‌ பெரிய சூழலியல்‌ சீரழிவைக்‌ 
கொண்டுவந்தது. 
தேநீரின்‌ வரலாறு 


தேநீரின்‌ வரலாறு சுவையானது. கி. மு. 2737இல்‌ 
ஒரு சீன மன்னன்‌ காட்டில்‌ இளைப்பாறிக்‌ கொண்டிருந்த 
வேளையில்‌ அவனுடைய குடிநீரில்‌ காற்றில்‌ பறந்து வந்த 
சில காய்ந்த இலைச்‌ சருகுகள்‌ விழவும்‌ அந்த குடிநீரின்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 41 


நிறமும்‌ சுவையும்‌ மாறியது. அந்‌ நீரைக்‌ குடித்த பின்பு 
மன்னன்‌ உற்சாக மனநிலையை எய்தினான்‌. அக்‌ குடிநீர்‌ 
மேலும்‌ வேண்டுமென கேட்டான்‌. பணியாட்கள்‌ அந்த 
இலையைத்‌ தேடிப்பிடித்துக்‌ கொண்டு தண்ணீரில்‌ காய்ச்சி 
வடிகட்டி தேநீர்‌ தயாரித்து மன்னனுக்கு வழங்கினர்‌. அந்த 
இலையைக்‌ தே இலை -தேயிலை என்றனர்‌. 


காபியின்‌ கதை தத்‌ 


முத்தமிழ்‌ விரும்பி 


காபிக்கும்‌ ஒரு கதை வழங்குகிறது. 
எகிப்து நாட்டில்‌ ஒரு நாள்‌ ஆடுகள்‌ 
உறங்காமல்‌ இருந்ததைப்‌ பார்த்து 
ஆட்டிடையர்கள்‌ மறுநாள்‌ அந்த ஆடுகள்‌ 
ஒரு செடியின்‌ இலையைத்‌ தின்றதால்‌ 
தான்‌ தூங்காமல்‌ விழித்திருந்ததைப்‌ 
புரிந்து கொண்டனர்‌. அன்று முதல்‌ 
அவர்களும்‌ இரவில்‌ ஆடுகளைக்‌ காவல்‌ காக்கும்‌ பணியின்‌ 
போது அந்த இலையைக்‌ கொதிக்க வைத்து அதன்‌ சாற்றைப்‌ 
பருகினர்‌. அது தான்‌ காபி இலை. இவ்வாறு காபி அருந்தும்‌ 
பழக்கத்திற்கு அடிமை ஆயினர்‌. 

கிபி பதினேழாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகுதான்‌ தேநீர்‌ 
மேலை நாடுகளில்‌ பிரபலமாயிற்று. பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ 
தன்‌ ஆளுகையின்‌ கீழ்‌ இருந்த நாடுகளில்‌ மலையில்‌ 
இருக்கும்‌ மரங்களை அழித்து அங்குத்‌ தேயிலையும்‌ காபியும்‌ 
பயிரிட்டது. முதலில்‌ அரசு தேநீரை தம்‌ குடிமக்களுக்கு 
இலவசமாகக்‌ கொடுத்து பழக்கியது. பிறகு காசு கொடுத்தால்‌ 
தான்‌ தருவோம்‌ என்று விலைக்கு விற்கத்‌ தொடங்கியது. 


காலப்போக்கில்‌ உலகம்‌ முழுக்க தேநீர்‌ தவிர்க்க இயலாத 
பருகு நீராகப்‌ பரவிற்று. அப்போது முதல்‌ ஒவ்வொருவரின்‌ 
அதிகாலைப்‌ பொழுதும்‌ தேநீர்‌ அல்லது காபியுடன்‌ 
தொடங்கியது. உலக அளவில்‌ குடிநீருக்கு அடுத்தபடியாக 
தேநீர்‌ தான்‌ அதிகளவில்‌ பருகப்படுகிறது. 
தேநீரின்‌ தோற்றுவாய்‌ 

சீனாவின்‌ யுனான்‌ மாகாணம்‌ தேநீரின்‌ பிறப்பிடமாக 
அறியப்படுகிறது. ஜப்பான்‌, கொறியா, தைவான்‌ போன்ற 
நாடுகளில்‌ தேநீர்‌ சடங்கு என்பது விருந்தினர்களை வர 


42 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


வேற்கும்‌ முக்கியச்‌ சடங்காகும்‌. கிமு 300க்கும்‌ முன்பிருந்தே 
இந்நாடுகளில்‌ தேநீர்ச்‌ சடங்கு நடைபெற்றதாக அறிகிறோம்‌. 
இந்தியாவில்‌ மணி ராம்‌ தேவான்‌ என்பவர்‌ முதன்‌ முதலில்‌ 
தேயிலையை பயிரிட்டார்‌. தே என்பது 1500 மீட்டர்‌ 
உயரத்தில்‌ வளரக்கூடிய மரம்‌ . ஆனால்‌ இதன்‌ இலைக்காக 
செடி போல இடுப்பளவிற்கு மட்டும்‌ வளர்க்கின்றனர்‌. 
குருத்து இலைகள்‌ பறிக்கப்பட்டு பதப்‌ படுத்தப்பட்டு 
தேயிலைத்‌ தூள்‌ தயாரிக்கப்படுகிறது. தமிழில்‌ தேநீர்‌ என்ற 
பொதுச்‌ சொல்‌ டீ, காப்பி ஆகிய இரண்டையும்‌ குறிக்கின்றது. 


பருகுநீராக 
அசாம்‌ மாநிலத்தில்‌ பெரிய அளவு தேயிலைகளும்‌ 


சீனாவில்‌ சிறிய தே இலைகளும்‌ வளருகின்றன. நடுத்தர 
அளவிலான தேயிலையும்‌ உண்டு. உலக அளவில்‌ தேயிலை 
சீனாவில்‌ 36 சதவீதமும்‌ இந்தியாவில்‌ 23 சதவீதமும்‌ 
விளைகின்றது. உலகின்‌ தேநீர்‌ பருகின்றவர்களில்‌ கால்‌ 
பகுதி இந்தியாவில்‌ தான்‌ இருக்கின்றனர்‌. இந்தியாவிலுள்ள 
அசாம்‌ மாநிலம்‌ தேயிலை விளைச்சலில்‌ முதல்‌ இடத்தில்‌ 
உள்ளது. சுமார்‌ 3 லட்சம்‌ ஹெக்டேர்‌ நிலத்தில்‌ இங்குத்‌ 
தேயிலை பயிரிடப்படுகின்றது. இது தேயிலை சர்வதேச 
அளவில்‌ மிகவும்‌ புகழ்பெற்றதாகும்‌. 

காபி என்பது பெரியவர்களின்‌ பருகுநீர்‌ (௮1 41%) என்று 
வெளிநாடுகளில்‌ கருதப்படுவதால்‌ அங்குக்‌ குழந்தைகளுக்கு 
இதனைக்‌ கொடுப்பது கிடையாது. ஆனால்‌ இந்தியாவில்‌ 
குழந்தைகளும்‌ காப்பி அருந்தும்‌ பழக்கத்திற்கு ஆட்பட்டு 
உள்ளனர்‌. சர்வதேச அளவில்‌ சுமார்‌ 1௦ மில்லியன்‌ ஹெக்டேர்‌ 
நிலத்தில்‌ காபி பயிரிடப்படுகிறது. கொடைக்கானலில்‌ 
மட்டும்‌ ௧௦ ஏக்கர்‌ நிலத்தில்‌ காபி விளைகிறது. காபியில்‌ 
இரண்டு வகை உண்டு ஒன்று அராபிகா இன்னொன்று 
ரோபஸ்டா. ரோபஸ்டா என்பது பெரிய அளவிலான காப்பிக்‌ 


கொட்டைகளை உடையது. 
இலங்கையில்‌ தமிழ்க்‌ கூலிகள்‌ 

ஆங்கிலேயர்‌ ஆட்சியில்‌ போது இலங்கையில்‌ தேயிலைத்‌ 
தோட்டங்களை உருவாக்க தமிழ்நாட்டில்‌ இருந்து ஆட்கள்‌ 
அழைத்துச்‌ செல்லப்பட்டனர்‌. சாதிப்பாகுபாடு தீரும்‌ என்ற 
நம்பிக்கையில்‌ அல்லது சாதிக்கொடுமைகள்‌ ஒழியும்‌ என்ற 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 43 


நம்பிக்கையில்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்து இலட்சக்கணக்கில்‌ 
கூலிகள்‌ புறப்பட்டனர்‌. மதுரை, நெல்லை, இராமநாதபுரம்‌, 
திருச்ச, தஞ்சை, புதுக்கோட்டை, வட ஆற்காடு 
மாவட்டங்களில்‌ இருந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ நடைப்பயணமாக இராமநாதபுரம்‌ கடற்‌ 
கரைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து கப்பல்களில்‌ 
கொண்டு செல்லப்பட்டனர்‌. அவற்றில்‌ ஆதிலட்சுமி என்ற 
கப்பல்‌ சிறிது தூரம்‌ சென்றதும்‌ கடலில்‌ கவிழ்ந்துவிட்டது. 
பல்லாயிரம்‌ பேர்‌ கடலில்‌ மூழ்கி உயிரிழந்தனர்‌. 
எஞ்சியவர்களை இலங்கையில்‌ இருந்து கொண்டு வந்த 
படகுகளில்‌ ஏற்றி கண்டி மாநிலத்திலுள்ள காடுகளுக்குக்‌ 
கொண்டு சென்றனர்‌. இவர்களைக்‌ கொண்டு கண்டி 
மலைப்பகுதியில்‌ உள்ள மரங்களை வெட்டி அங்குத்‌ தேயிலை 
பயிரிடுவதற்கான நிலம்‌ பண்படுத்தப்பட்டது. அங்குச்‌ 
சென்ற பல்லாயிரவர்‌ காட்டுயிர்களுக்குப்‌ பலியாயினர்‌. 
கிபி 1841 முதல்‌ கிபி 1849 வரை சுமார்‌ 70 ஆயிரம்‌ பேர்‌ 
இவ்வாறு உயிரிழந்தனர்‌. எஞ்சியவர்கள்‌ மலையகத்‌ தமிழர்‌ 
என்ற பெயரில்‌ தேயிலைத்‌ தோட்டங்களில்‌ பணி செய்து 
அங்கேயே வாழ்ந்து வந்தனர்‌. இவர்களின்‌ வழிமரபினர்‌ 
இன்றும்‌ இலங்கையில்‌ வசிக்கின்றனர்‌. 


காபிக்குப்‌ பதில்‌ தேயிலை 


இலங்கைக்கு 70 சதவீத வருமானம்‌ மலையகத்‌ 
தமிழர்களின்‌ உழைப்பால்‌ அவர்களின்‌ வியர்வையால்‌ 
கிடைத்தது. ஆரம்பத்தில்‌ காப்பி செடி பயிரிடப்பட்டது. 
அதற்கு நோய்‌ வந்தபோது காபியை விடுத்துத்‌ தேயிலையை 
அதிகமாகப்‌ பயிரிட்டனர்‌. தொழிலாளர்களுக்குப்‌ பத்துக்கு 
எட்டு அடி அளவில்‌ தகரக்‌ கொட்டகைகள்‌, வீடுகள்‌ என்ற 
பெயரில்‌ வழங்கப்பட்டன. 

1974இல்‌ இக்‌ கூலிகள்‌ கட்டாயமாக இந்தியாவுக்குக்‌ 
கடலில்‌ கப்பலில்‌ திருப்பி அனுப்பப்பட்டனர்‌. அவர்கள்‌ 
இராமேஸ்வரம்‌ கடற்கரைக்கு அனாதைகளாக வந்து 
சேர்ந்தனர்‌. இங்குள்ள சொந்த ஊர்களின்‌ தொடர்பும்‌ 
விட்டுப்‌ போனதால்‌ அவர்கள்‌ இங்கு இலங்கை அகதிகளாக 
இருக்கும்‌ நிலை ஏற்பட்டது. ஏழைகளாகச்‌ சென்ற தமிழ்க்‌ 
கூலிகள்‌ ஏழைகளாகவே தாயகம்‌ திரும்பினர்‌. 


44 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


தேயிலை உற்பத்தியில்‌ சீனா முதலிடத்திலும்‌ இந்தியா 
இரண்டாம்‌ இடத்திலும்‌ உள்ளது. ஆனால்‌ தே நீர்‌அருந்தவதில்‌ 
துருக்கி மக்கள்‌ முதல்‌ இடத்தில்‌ இருக்கின்றனர்‌. இவர்கள்‌ 
ஒரு நாளைக்கு 3 லிட்டர்‌ அளவுக்கு தேநீர்‌ பருகுகின்றனர்‌. 
இவ்வாறான முக்கியத்துவம்‌ பெற்ற தேநீர்‌ கவிஞர்களுக்கும்‌ 
மிகவும்‌ விருப்பமான உற்சாக பானமாக, சோர்வு நீக்கி 
சுறுசுறுப்பு ஊட்டும்‌ பருகுநீராக விளங்குகிறது. 

கவிஞர்களின்‌ தேநீர்‌ 


மழலை கவி என்பவர்‌ 


மழையில்‌ குடையாக நான்‌ 
இதழில்‌ இதமான தேநீராக நீ 
என்று தேநீரின்‌ சுவையைத்‌ தனது கவிதையில்‌ வடித்தார்‌. 
நளினி விநாயகமூர்த்தி என்ற சென்னைக்‌ கவிஞர்‌ 
என்னவளே 
மீ பருகித்‌ தந்த தேனீரை 
நான்‌ பழுகப்‌ பருக 
என்‌ இளமை இன்னும்‌ நீள்கிறது என்றார்‌. 
சுமையா என்பவர்‌ 
இனிப்பும்‌ 
சற்று தூக்கலாகவே தெரிகிறது 
உன்‌ இதழ்‌ தொட்ட பின்‌ 
பருகும்‌ தேநீரில்‌ 
என்றும்‌ 
நுரைதீத குளம்பியில்‌ 
நிரம்டி தவிக்கிறது 
சுடச்சுட காதல்‌ குமிழிகள்‌ 
என்றும்‌ தேநீரையும்‌ காப்பியையும்‌ காதலோடு 
இணைத்துக்‌ கவிதை பாடினார்‌. 
தேநீர்‌ வளர்க்கும்‌ நட்பு 
கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ தேநீர்க்‌ கவிதைகள்‌, 
பல சூழல்களில்‌ உருவெடுத்துள்ளன. கவிஞர்‌ முத்தமிழ்‌ 
விரும்பி தேநீர்‌ பருகுவதை நண்பர்களோடு நடத்தும்‌ 


கலந்துரையாடலின்‌ ஓர்‌ அங்கமாகக்‌ கொள்கிறார்‌ அவர்கள்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 45 


திரும்பத்‌ திரும்ப தேநீர்‌ பருகுகின்றனர்‌. மற்றொரு சூழலில்‌ 
இயற்கை அழகில்‌ மயங்கித்‌ இளைக்கும்‌ போது அந்த 
இரசனைக்கு இன்னும்‌ சுவை ஊட்டுவதாக தேநீர்‌ பருகும்‌ 
பழக்கம்‌ அமைகின்றது. இன்பத்திலும்‌ துன்பத்திலும்‌ தேநீர்‌ 
அவரது வாழ்க்கையின்‌ ஓர்‌ அங்கமாகத்‌ திகழ்கிறது. தான்‌ 
காப்பி குடிப்பது மட்டுமின்றி அடுத்தவன்‌ காபிக்கு என்ன 
செய்வான்‌, அவன்‌ எங்கே போய்‌ காபி குடிப்பான்‌ என்று 
அடுத்தவனுக்காகக்‌ கவலைப்படும்‌ நிலையையும்‌ இவர்‌ 
கவிதைகளில்‌ காணலாம்‌. உறவுகளையும்‌ நட்புகளையும்‌ 
கொண்டாட முடியாத ஏக்கத்தையும்‌ காப்பி அருந்தும்‌ 
போது உணர்கின்ற நிலையை பார்க்கலாம்‌. தனக்குத்‌ தேநீர்‌ 
குடிக்க வேண்டும்‌ என்ற ஓர்‌ உந்துதல்‌ இல்லாவிட்டாலும்‌ 
கூட நண்பர்களுக்காக அவர்களின்‌ வேண்டுகோளுக்காக 
காப்பி அருந்துகின்ற பழக்கம்‌ இருந்து வருவதை அவரது 
கவிதைகளில்‌ காணலாம்‌. இது நட்புக்கு வழங்கும்‌ கெளரவம்‌ 
ஆகும்‌. 

முந்தை இருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌/ 

நஞ்சும்‌ உண்பர்‌ நனி நாகரிகர்‌ 


என்ற வள்ளுவரின்‌ வரிகளை நினைவூட்டும்‌ வகையில்‌ 
விரும்பாத நேரத்திலும்‌ நண்பர்களின்‌ விருப்பத்திற்காக 
தேநீரும்‌ காபியும்‌ குடிக்கும்‌ பழக்கம்‌ இருப்பதை 
கவிதைகளில்‌ காணலாம்‌. பூமர நிழல்‌ என்ற கவிதைத்‌ 
தொகுதியில்‌ 


தேநீர்‌ கூட 
நண்பர்களின்‌ வற்புறுத்தலுக்காக 
விரும்புவதில்லை எனினும்‌ தருணங்களைக்‌ கருதி 
அருந்துவது தப்பாது 
என்கிறார்‌. 
சாதியம்‌ தொலைக்கும்‌ தேநீர்‌ 
பல்வேறு சாதி மற்றும்‌ தொழில்‌ செய்யும்‌ குடும்பங்களில்‌ 
பிறந்தவர்கள்‌ அனைவரையும்‌ ஒன்று சேர்த்து தேநீர்‌ பருகும்‌ 
சூழ்நிலையை ஏற்படுத்தும்‌ போது நண்பர்கள்‌ சாதி, தொழில்‌ 
வேறுபாடுகளை மறந்து நட்பு என்ற ஒரே அன்புத்‌ தளத்தில்‌ 
இணைகின்றனர்‌. அவர்களை அங்கு இணைக்க தேநீர்‌ ஒரு 


46 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


கருவியாகச்‌ செயல்படுகிறது என்றும்‌ கவிஞர்‌ முத்தமிழ்‌ 
விரும்பி கவிதை பாடியுள்ளார்‌. 
இந்தத்‌ தேநீர்‌ 
சில கோடுகளையாவது 
அஹிக்கிறது 
என்று சாதியத்தை நுட்பமாக சுட்டுகிறார்‌. 
எனக்கும்‌ இன்னொரு 
வெல்லம்‌ போட்ட தேநீர்‌ சொல்லு 
என்று கவிஞர்‌ கவிதையை முடிக்கும்போது 'கோடுகளை 
அழித்த' மன நிறைவு தொனிக்கிறது. 
தேநீர்‌ குடிப்பதற்காக அனைவரையும்‌ அழைக்கின்ற 
பாங்கும்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு தெருவை 
சேர்ந்தவர்கள்‌ என்று சுட்டும்‌ போது அவர்களுடைய 
சாதி மற்றும்‌ தொழில்‌ வேறுபாடுகள்‌ அதில்‌ நுட்பமாகக்‌ 
குறிக்கப்படுவதும்‌ உணர்ந்தின்புறத்தக்கது. இதுபோன்ற 
பாகுபாடுகளை தவிர்க்க தேநீர்‌ விருந்து உதவும்‌ என்ற 
நம்பிக்கையோடு கவிஞர்‌ கவிதையைப்‌ படைத்திருக்கிறார்‌ . 
நண்பா 
அவன்‌ 
யாதொரு முன்னறிவிப்புமின்றி 
ஆடக்காரத்‌ தெருவில்‌ 
பிறந்தானாம்‌ 
பாட்டி சொல்லியிருக்கிறாள்‌ 
நம்‌ நண்பன்‌ 
இவனிருக்கிறானே 
தீரைக்காரத்‌ தெருவில்‌ தான்‌ 
பிறந்தானாம்‌ 
அவனோ 
வண்டிக்காரத்‌ தெருவில்‌ பிறந்தானாம்‌ 
நீ பாம்பாட்டித்‌ தெருவில்‌ 
பிறந்ததைப்‌ பலமுறை 
சொல்லியிருக்றொய்‌ 
தமது 
மிக நெருங்கிய நண்பனோ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 47 


கொக்காட்டி தெருவில்‌ 

ஆனால்‌ 

பூர்வீகம்‌ திருநெல்வேலி 
வாகையடி முக்கில்‌ 

எனது அப்பாயி தென்னங்குடி யில்‌ 
அம்மாச்சி இராயந்தரரில்‌ 

தாத்தா வீரமரசன்‌ பேட்டையில்‌ 


அப்பாவின்‌ அப்பா 

ஆலங்குடி மகாஜனத்தில்‌ 
அப்பாவோ 

மலேசியாவில்‌ 

நான்‌ பூதலூரில்‌ 

என்‌ மகனோ கோயம்புத்தரரில்‌ 


பொறிஞர்‌ கவிஞர்‌ 
முத்தமிழ்‌ விரும்பி 


வ.உ.சி. பூங்கா எதிரில்‌ 
சக்கி மருத்துவமனையில்‌ 
மகள்‌ கூட 

அங்கே தான்‌ 

ஆனால்‌ 

இப்போது மருத்துவமனை 
கைமாறி 

பெயர்‌ மாறிவிட்டது 
அப்பாவின்‌ தொல்குடிகள்‌ 
கென்‌ மதுரையாம்‌ 

சில குறிப்புகள்‌ தந்திருக்கிறார்‌ 
நேரமாகிறெதா 


வா 

மேலவீதி மிக்கேல்‌ தடையில்‌ 
சாம்பார்‌ வடையும்‌ அல்லது 
பக்கத்துப்‌ புதுக்கடையில்‌ 
பூவரசம்‌ இலையில்‌ பொதிந்த 


பூரணம்‌ கொழுக்க “டை சாப்பிடலாம்‌ 


48 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இதமான தூறலுக்கு 


பனைவெல்லம்‌ போட்ட தேநீர்‌ 


அந்த 

பூக்காரத்‌ தெருக்காரனையும்‌ 
பாம்பாட்டித்‌ தெரு 

கொக்காட்டித்‌ தெரு 

அருளானந்த அம்மாள்‌ நகர்‌ 
மேலவீதி விஜயனையும்‌ 

கீழவீதி மோகனையும்‌ 

அடடா திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம்‌ 
கவிஞர்‌ சுந்தர்ஜியையும்‌ 

வரச்‌ சொல்‌ 

சீனிவாசபுரந்தானே இப்போது 
செல்லிடப்பேசி இருக்க 
அம்பல்மாதவி வந்தால்‌ கூட 
அதகளம்‌ தான்‌ 

இந்தத்‌ தேநீர்‌ 

சில கோடுகளையாவது 
அழிக்கிறது 

மேலும்‌ 

நாணயக்கார வீதி திருக்குறளாரையும்‌ அழைக்துவிடுகிறேன்‌ 
கோபிக்தாலும்‌ 

நமச்சிவாயம்‌ சந்திலிருக்கும்‌ 
எழுத்துக்காரத்‌ தெரு 
கவிராயரையும்‌ 

அரசூர்‌ தந்த அருங்கவி 

நா. விச்வநாகன்‌ 

என்ன ஓர்‌ இளைஞர்‌! 

இதுதான்‌ நமக்கு சொர்க்கம்‌ 
எனக்கும்‌ இன்னொரு 

வெல்லம்‌ போட்ட தேநீர்‌ சொல்லு. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 49 


2 காதலும்‌ தேநீரும்‌ 
காதலின்‌ அழகை மேம்படுத்தவும்‌ காதல்‌ உணர்வுகளின்‌ 

ஆழத்தையும்‌ அழுத்தத்தையும்‌ புலப்படுத்தவும்‌ காபி 
காதலர்களின்‌ ஓர்‌ அங்கமாக விளங்குகின்றது. நுண்கலை 
மருத்துவன்‌ என்ற கவிதைத்‌ தொகுதியில்‌ 

நீண்ட 

காலத்திற்குப்‌ பிறகு 

ஒரு பனிக்‌ காலத்தில்‌ 

தாம்‌ சந்தித்தபோது 

அவசரம்‌ கருதி உடனே 

பிரிந்தோம்‌ 

அன்று மாலையில்‌ 

நரம்‌ 

அருந்த வேண்டிய சர்க்கரை இல்லாத 

௧72519 இன்னும்‌ மீதமிருக்கெது 

எப்போது வரும்‌ 

அந்த மாலை 

அதே மாலை 

பச்சையிலைக்‌ தேநீருடன்‌ 


50 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


என்ற கவிதை காதலி அருகில்‌ இருக்க அவளோடு 
மனநிறைவாக உரையாட முடியாத சூழ்நிலையில்‌ பிரிய 
வேண்டிய வேளையில்‌ குடித்து முடிக்கப்படாத காபி ஒரு 
குறியீடாகக்‌ காட்டப்படுகின்றது. இதனைக்‌ காபி குடிக்கும்‌ 
அனுபவமாக மட்டும்‌ புரிந்து வேண்டியதில்லை, வேறு 
அனுபவத்தையும்‌ குறியீடாக்கி இருக்கலாம்‌. மீண்டும்‌ 
அந்த மாலைப்‌ பொழுதை எதிர்பார்க்கும்‌ மனதில்‌ முதலில்‌ 
குறிப்பிட்ட சர்க்கரை இல்லாத காஃபி பின்பு பச்சையிலைத்‌ 

தேநீராக மாறி இருப்பதையும்‌ உணரலாம்‌ 
தொடரும்‌... 

KKK 


தாமதத்‌ தேநீர்‌ 


விடை பெறுதலை தள்ளிப்போடுவதற் கென்றே 
தாமதமாய்‌ 

உச்சக்கொதிநிலையுடன்‌ பருகத்தருகின்றேன்‌ 
ஒரு கோப்பைத்‌ தேநீர்‌... 


அதற்குப்பின்பான 
ஒரு முத்தம்‌ 
விடைபெறுதலுக்கு 
விடைதருமாயின்‌.. 


அந்நொடியே 

விரைந்தகல வேண்டும்‌ ஆவி 
சாகாக்‌ காதலுக்கென 

ஒரு கோப்பை 

அமிர்தத்தேநீர்‌ 


தயாரிக்க... 


சுசித்ரா மாரன்‌ 
Happy Feb 3 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 51 


9. அறிவின்‌ அறிவியல்‌ 


முனைவர்‌ சம்பந்தம்‌ எகாம்பரம்‌ 
காஞ்சிமாமுனிவர்‌ அரசினர்‌ 
பட்டமேற்படிப்பு & ஆராய்ச்சி நிறுவனம்‌, 
புதுச்சேரி, 


எல்லையற்ற பேரறிவை (INTUITION) உணர்ந்து அந்த 
உணர்வில்‌ கரைந்து ஆனந்த நிலையில்‌ ஐக்கியமானவர்கள்‌ 
நமது ஞானிகள்‌. 


இரு மூல ரைநாம்‌ பார்த்ததில்லை. திருவள்ளுவரும்‌ 
நமக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ அவர்கள்‌ பாடிய மெய்ப்பொருள்‌ 
பாடல்கள்‌ நமக்கு வாழ்க்கையின்‌ விளக்கு. 


நமது அண்மைக்‌ காலத்தில்‌ வாழ்ந்து அருவமாக இன்றும்‌ 
இருப்பவர்கள்‌ இருவரைக்‌ குறிப்பிடுகிறேன்‌; இராம கிருஷ்ண 
பரமகம்சர்‌ அவர்களும்‌ வடலூர்‌ வள்ளலார்‌ அவர்களும்‌ 
மக்களுக்கு மெய்ஞ்ஞானப்‌ பாதையே பிறவியின்‌ நோக்கம்‌ 
என்று தெளிவாக எடுத்துரைத்தார்கள்‌. மேலை நாட்டாரும்‌ 
அறிவியலின்‌ எல்லை இந்தியாவில்‌ இருக்கிறது என்று 
உணர்ந்துவிட்டார்கள்‌. ஜன்ஸ்டீன்‌, மாக்ஸ்‌ முல்லர்‌ போன்ற 
பல மேற்கத்திய விஞ்ஞானிகள்‌ திருக்குறளைக்‌ கற்றனர்‌. 
எண்பது மொழிகளில்‌ திருக்குறள்‌ வலம்‌ வருகிறது. 

இராமகிருஷ்ண பரமகம்சருக்கும்‌ வடலூர்‌ வள்ளலாருக்கும்‌ 
மேலை நாட்டு விஞ்ஞானி ஜன்ஸ்ட்டின்‌ போன்றவர்களுக்கும்‌ 
ஒரு வேறுபாடு உண்டு. மக்களின வசதி வாய்ப்பிற்குத்‌ தனது 
உயர்நிலைப்‌ பேரரறிவை பயன்படுத்தினார்கள்‌ மேலை 
நாட்டு விஞ்ஞானிகள்‌. 


பேரறிவுத்‌ துளியில்‌ சிந்தனை அறிவு மின்னுவதைக்‌ 
கண்டு யுரேகா யுரேகா என்று குளியலறையிலிருந்து 
ஓடினார்‌ ஆர்க்கிமிடிஸ்‌ என்பது வரலாறு. மிதத்தல்‌ விதி 
இன்று கடலை யும்‌ வென்றது. ஜன்ஸ்ட்டின்‌ சமன்பாடு 
விண்ணையும்‌ வென்றது. புவிஈர்ப்பு விசை ஆப்பிள்‌ கனியை 
கீழே விழவைத்தது என்ற பேரறிவின்‌ மின்னல்‌ தோன்றியது. 


52 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


தனது அறிவு (INTELLECT) என்னும்‌ சிந்தனை ஆற்றலில்‌ 
அவர்‌ தந்த மூன்று விதிகள்‌ மண்ணையும்‌ வென்றது. 
நீராவியில்‌ தொடர்வண்டியை இழுக்கும்‌ சக்தி உள்ளது என்ற 
நிலையிலிருந்து இன்று சக்தியின்‌ தன்மாற்றம்‌ அளப்பரிய 
நிலையை நோக்கிச்‌ செல்கிறது. 

“மின்னல்‌ போல்‌ தோன்றும்‌ உள்ளுணர்வு ஒரு புனிதமான 
பரிசு. அறிவு ஒரு உண்மையுள்ள ஊழியர்‌”. ஐன்ஸ்டீன்‌ கூற்று 
இது. உள்ளுணர்வு அறிவின்‌ உயர்ந்த நிலை. இந்த ஆய்வின்‌ 
நோக்கம்‌ அறிவு என்ற ஆற்றல்‌ நிலைகளை முக்கியமாக 
ஆய்வாளர்கள்‌ அறிந்து கொள்வதால்‌ அறிவியல்‌, பொறியியல்‌ 
மக்களின்‌ அமைதிக்கும்‌ மன்னுயிர்‌ ஒருமைப்பாட்டிற்கும்‌ 
வழிகாட்டும்‌ என்பதாகும்‌. 


அறிவு அற்றம்‌ காக்கும்‌ ஒரு கருவி என்றால்‌ அதை எப்படி 
நாம்‌ பயன்‌ படுத்துகிறோம்‌ என்பது அவசியமாகிறது. சில 
அறிவியல்‌ ஆளுமைகள்‌ மிகச்‌ சிறந்த இயக்க உண்மைகளை 
கொடுத்தனர்‌. ஆயினும்‌ அவைகளின்‌ தாக்கம்‌ இன்று சரியான 
பாதையில்‌ செல்கிறதா? 


அறிவு என்பது நமது சிந்தனை அல்லது மனம்‌ என்பதில்‌ 
இருந்து எழுகின்ற ஓர்‌ ஆற்றல்‌ அலை. தருக்க வழியில்‌ ஒரு 
தெரிந்த நிலையில்‌ இருந்து தெரியாத ஒரு நிலைக்குப்‌ போவதே 
அறிவு என்பர்‌. இற்றைய நாளில்‌ அறிவு உலகையே வணிக 
வளாகம்‌ என மாற்றி விட்டது. அறிவு என்பது அறிவியலாக, 
அதுவும்‌ களைத்துப்‌ பொறியியலாகி அனைவரையும்‌ 
வளைத்து, சிறைப்‌ படுத்தி விட்டது. மக்கள்‌ வாழ்வில்‌ நீக்கமற 
எல்லா செயல்பாடுகளிலும்‌ பின்னிப்‌ பிணைந்து விட்டது. 

நியூட்டன்‌ என்பவர்‌ உள்ளுணர்வால்‌ அறிந்த புவிஈர்ப்பு 
விசை அறிவியலுக்கு அடித்தளம்‌. இன்றைய விஞ்ஞான 
வளர்ச்சியின்‌ வித்து. இயற்பியல்‌ சமன்பாடுகளில்‌ மிக 
எளிமையான, அழகான இயற்கை விதி, என்பதாகும்‌. 

ஜன்ஸ்டீன்‌ நமக்கு பரிசு என்றளித்த அணு மின்‌ 
சக்திக்‌ கோட்பாடு, உயர்நிலை உள்ளுணர்வு எனப்படும்‌ 
"INTUITION" என்ற நிலையில்‌ மின்னல்‌ போல்‌ 
உணர்ந்தறிந்ததன்‌ சாரமாகும்‌. பருப்பொருளின்‌ மூலம்‌ சக்தி 
என்பதே ஐன்ஸ்டீன்‌ உணர்ந்த உள்ளுணர்வு. அதையே 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 58 


இயற்பியல்‌ கணிதவியல்‌ சார்ந்த மொழியில்‌ என்று சுருக்கமான, 
அழகான சமன்பாட்டைத்‌ தந்தார்‌. அணுவைத்‌ துளைத்து ஏழு 
கடலைப்‌ புகுத்தி ஐன்ஸ்டீன்‌ குறுகத்‌ தரித்த குறள்தான்‌ “. 

சிலருடைய சிந்தனை அழிவுக்கான வழியில்‌ சென்றதால்‌ 
ஐன்ஸ்டீன்‌ கோட்பாடு அழிக்கும்‌ போர்க்‌ கருவியாக 
ஆனது. சிந்தனை ஆற்றல்‌ மாசற்றதாக இருக்குமென 
அறுதியிட்டுக்‌ கூற முடியாது. அறிவு என்னும்‌ "INTLLECT" 
எல்லோருக்கும்‌ உள்ள நிலை. அறிவு நிலை (INTELLECT) 
ஒரு கத்தி போன்றது. அறிவு என்பது ஆளுமைக்குட்பட்டது. 
மறந்துவிடக்‌ கூடாது. சிந்தனைக்கு கடிவாளம்‌ தேவை. 

குறுஞ்செய்தி, மின்‌ மடல்‌, நீண்ட விண்ணப்பப்‌ படிவங்கள்‌, 
நிபந்தனைகள்‌, பலவகைப்‌ பட்ட தரவுகள்‌, புள்ளிவிபரங்கள்‌ 
இவை தினமும்‌ இன்றைய மக்களின்‌ நிலை. ஒரு நாளில்‌ பல 
விபரங்கள்‌ தேவையோ, தேவையற்றதோ நம்மை தேடிக்‌ 
குவிகின்றன. முடிவு எடுக்க வேண்டும்‌ என்ற நிலை தினமும்‌ 
நம்மை வருத்துகிறது. எப்படி சிந்தித்து செயலாற்றுவது 
என்பது அனைவருக்கும்‌ உள்ள சிக்கு கோலமாக ஆகி விட்டது. 
இவைகளிலில்‌ எது நம்மை இன்பமாக வாழவைக்கும்‌ என்று 
தேர்ந்து தெளிவது எளிதல்ல. 


பேரண்டத்தின்‌ இயக்கம்‌, நுணுக்கரிய அனுவின்‌ இயக்கம்‌ 

இவைகளை ஆழ்நிலை உள்ளுணர்வின்‌ (INTUITION) 
உந்துதலால்‌ கண்டறிந்த உலக விஞ்ஞானி ஐன்ஸ்டீன்‌ 
சொல்வதை இங்கு அனைவருக்கும்‌ சுட்டிக்காட்டுவது 
அவசியம்‌. 


உலகின்‌ ஆதி என்ன? காலம்‌ என்றால்‌ என்ன? இடம்‌ 
என்றால்‌ என்ன? பேரண்டமாக எப்படி வந்தது என்பதை 
உள்ளுணர்வு உணர்த்த நமக்கு சொன்ன அறிவியல்‌ சமன்பாடு 
தந்த சித்தர்‌ ஐன்ஸ்டீன்‌. அனைத்தும்‌ சக்தி மயம்‌ என்ற 
தத்துவத்தையும்‌ அறிவியலையும்‌ இணைத்து இன்று நாம்‌ 
பயன்படுத்தும்‌ நவீன கை பேசி முதல்‌ அணுகுண்டு வரை 
ஜன்ஸ்டீன்‌ ஆழ்நிலை உள்ளணர்வு என்ற பேரரறிவில்‌ 
(INTUITION) உணர்ந்தவர்‌. 

“சக்தியின்‌ (6) தன்மாற்றமே பருப்பொருள்‌ () என்பதே 
மேற்கண்ட சமன்பாட்டின்‌ சாரம்‌”. பள்ளிப்‌ படிப்பை 15-ம்‌ 
அகவையில்‌ தொடர முடியாமல்‌ தன்னார்வத்தில்‌ தானாகக்‌ 


கற்று உணர்ந்தவர்‌ ஐன்ஸ்டீன்‌. 


54 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இந்த சமன்பாட்டில்‌ 6 - சல , ற - பருப்பொருள்‌ (௩ய/௪ 
அல்லது 1௮55) என்று சொல்வார்கள்‌. “CC” என்பது ஒரு 
மாறாத எண்‌. சூரிய ஒளி (அலையோ, கதிரோ) ஒரு 
மணித்‌ துளிக்கு செல்லும்‌ வேகத்தைக்‌ குறிக்கிறது. என்று 
சொல்லலாம்‌. ௪ எனப்படும்‌ சக்தியே தன்மாற்றம்‌ பெற்று 1 
என்ற பருப்பொருள்‌ ஆகிறது. தன்மாற்றம்‌ பெரும்‌ அளவைக்‌ 
குறிப்பது ஆதி சக்தியே தன்மாற்றம்‌ பெற்று, 
அணுவானது 
காற்றானது. 
நீரானது. 
நெருப்பானது. 
நிலமானது. 
அண்ட மானது 
அவனியானது. 


அதுவும்‌ பலப்பல அண்டங்களாக ஆனது. 


© © © © © 6 6 6 6௨ 


பேரண்டங்களாகவும்‌ பெருகியது. 


© 


அளப்பரிய விரி வானமானது. 


அறிவு மனிதனுக்கு ஒரு சிறந்த பணியாள்‌ என்ற நிலை 
மாறி விட்டது. மனிதன்‌ அறிவுக்கு அடிமை என்ற நிலை வந்து 
விட்டவிட்டது. 


பேரண்டத்தின்‌ உண்மைகள்‌ இயற்கை நியதிகள்‌ ஆகும்‌. 
எளிதாகவும்‌ இருக்கும்‌. சிந்தித்து அறியும்‌ அறிவுக்கெட்டாத 


உண்மைகளாகவும்‌ இருக்கும்‌. 

மனிதனின்‌ அறிவு நான்கு நிலைகளில்‌ இயங்குகிறது. 

1. உடலின்‌ இயற்கை உள்ளுணர்வு (INSTINCT) 

2. சிந்திக்கும்‌ மனத்தின்‌ ஆற்றலே அறிவு (INTELLECT) 

3. காட்சிப்படுத்தும்‌ கற்பனை அறிவாற்றல்‌ (IMAGINATION) 
4. உயர்நிலை உள்ளுணர்வு (INTUITION) 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 55 


உடலின்‌ இயற்கை அறிவு (INSTINCT) 
உடலின்‌ இயற்கை அறிவு என்றால்‌ என்ன? 

பிறந்த குழந்தை பால்‌ குடிப்பது 

கண்கள்‌ இமைப்பது. 

சுவாசிப்பது. 


உணவை செரிக்க வைப்பது 


உணவின்‌ சத்துப்பொருட்களைப்‌ பிரிப்பது 
சக்தியை உடல்‌ முழுவதும்‌ கொடுப்பது. 


© © © © © © 9 


கழிவுகளை வெளியேற்றுவது 


இவை அனைத்தும்‌ சொல்லி நடப்பதில்லை. உடலின்‌ 
செயல்பாடு. இயல்பான உடலின்‌ அறிவு. இவை அனைத்தும்‌ 
INSTINCT என்று சொல்லப்படும்‌ “உடலின்‌ இயற்கை 
உள்ளுணர்வு ”. 

மிருகங்களுக்கும்‌ இந்த அறிவு நிலை இருக்கிறது. 
விலங்குகள்‌ உள்ளுணர்வின்‌ வழியில்‌ தவறாது வாழ்கின்றன. 
கைபேசியில்‌ பேசிக்கொண்டே சாப்பிடுவதில்லை. மனிதன்‌ 
இயற்கை உள்ளுணர்வு என்ற அறிவுநிலையை போற்றி 
வாழ்கின்றானா ? 

உடலின்‌ இயற்கை உள்ளுணர்வு சொல்லாமல்‌ செய்யும்‌ 
பெரியோன்‌. உடலில்‌ ஒரு பிணி வந்தாலும்‌ எதிர்ப்பு ஆற்றலாய்‌ 
செயல்படுவது. உடலின்‌ உள்ளுணர்வுதான்‌. பசி எடுப்பது, 
புசிக்க உரிய நேரமிது என்று சொல்லும்‌ உடலின்‌ மொழி. 
இதைத்தான்‌ உடலின்‌ உள்ளுணர்வு (INSTINCT). உடல்‌ 
நம்மிடம்‌ பேசும்‌ மொழியாக இந்த உடலின்‌ உள்ளுணர்வை 
நாம்‌ போற்ற வேண்டும்‌. ஒருபோதும்‌ தவறு நேர்வதில்லை. 
மனிதனுக்கு மட்டுமல்ல. உயிரினங்கள்‌ அனைத்திற்கும்‌ உடல்‌ 
பேசும்‌ மொழி இயற்கை உள்ளுணர்வு. சுவாசிப்பது நமது 
தலையீடு இல்லாமல்‌ இயல்பாகத்‌ தொடர்ந்து நடக்கிறது. 
உறங்கும்‌ போதும்‌ படிக்கும்‌ போதும்‌ பணத்தை கட்டு 
கட்டாக எண்ணும்‌ போதும்‌ சுவாசம்‌ தானாக நடக்கிறது. மூச்சு 


56 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


விடுவது நமது அனுமதியில்‌ நடக்க வேண்டும்‌ எனில்‌ மூச்சு 
விட மறந்ததால்‌ இறந்தவர்கள்‌... கொடுமை, இந்த கற்பனை 
மிகவும்‌ அதிர்ச்சியளிக்கிறது. 

ஆய்வு என்ற நிலையில்‌ பார்க்கும்‌ போது உடலின்‌ 
உள்ளுணர்வு சொல்லாமல்‌ நற்பணி ஆற்றும்‌ நாதன்‌. இந்த 
நிலை அடுத்த இரண்டு நிலைகளை விட மிக உயர்ந்தது. 
நம்மைக்‌ காப்பது. நம்முடன்‌ வந்து பிறந்த உடலின்‌ பரிசு! 


சிந்திக்கும்‌ மனத்தின்‌ ஆற்றலே அறிவு (INTELLECT) 


அடுத்ததாக இருக்கும்‌ அறிவு (INTELLECT) என்று நாம்‌ 
பள்ளியில்‌ கற்கும்‌ அறிவின்‌ நிலை. அதற்கு அடுத்ததாக 
கற்பனை (1440174770) அறிவாற்றல்‌. இந்த இரண்டும்‌ 
கத்தி போன்றது. இந்த அறிவு பேரரறிவின்‌ கூறுகள்‌ 
இல்லாதது. உண்ணவும்‌ உறங்கவும்‌ உடுக்கவும்‌ தங்கவும்‌ 
வசதி வாய்ப்புகளைத்‌ தேடும்‌ அறிவு. அன்னை பூமியைத்‌ 
தோண்டி எரிவாயுவை எடுத்து வணிகமாக்கும்‌ அறிவு. இந்த 
அறிவு நிலை மனித ஆளுமையில்‌ இருக்க வேண்டும்‌. இந்த 


கருத்தை நாம்‌ மறக்கக்‌ கூடாது. 


ஆங்கிலத்தில்‌ 1147111707" என்பதை தமிழில்‌ அறிவு என்று 
மொழியாக்கம்‌ செய்யலாம்‌. அறிவு என்பது தருக்க வழியில்‌ 
படிப்படிப்படியாக தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை 
அடைவதே. 


சிந்திக்கும்‌ ஆற்றல்‌ ஒர்‌ மனிதனின்‌ உண்மையான பணியாள்‌. 
சிந்திக்கும்‌ திறன்‌ மனிதனை ஆளக்‌ கூடாது. மனத்தின்‌ 
சிந்திக்கும்‌ ஆற்றலை ஆளும்‌ திறன்‌ உடையவனாக மனிதன்‌ 
இருக்க வேண்டும்‌. மனிதனின்‌ பொறுப்பான பணியாள்‌ 
சிந்தனை. இன்றைய உலகில்‌ ஏற்படும்‌ அனைத்து சிக்கல்களும்‌ 
சண்டைகளும்‌, ஏன்‌ நாடுகளுக்கிடையே நடக்கும்‌ போரும்‌, 
அறிவு மனிதனை ஆளுவதால்தான்‌. அறிவின்‌ வழி அழிவை 
நோக்கி மனிதன்‌ பயணிக்கிறான்‌. ஆளுமை கோளாறு. 
அறிவுக்கு அடிமையாக மனிதன்‌ ஆகி விட்டான்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 57 


காட்சிப்படுத்தும்‌ கற்பனை அறிவாற்றல்‌ (IMAGINATION) 


"அறிவை விட கற்பனை இன்றியமையாதது. ஏனென்றால்‌, 
அறிவு என்பது நமக்குத்‌ தெரிந்த ஒன்றிலிருந்து பயணிப்பது. 
ஆயினும்‌ கற்பனை உலகம்‌ முழுவதையும்‌ தழுவுகிறது, 
அதனால்‌ அறியாதவற்றையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. ” 


எடுத்துக்காட்டு: 


கணக்கியல்‌ கற்பனைக்கெட்டாத வற்றை உள்ளங்கை 
நெல்லிக்கனி போல்‌ தருவது வல்லது. 


சுழியத்திற்கும்‌ குறைவான முழு எண்கள்‌ எல்லாம்‌ எதிர்‌ 
முழு எண்களே!. எடுத்துக்காட்டு: -1,-2,-3.......... என்று 
சொல்லிக்கொண்டே போகலாம்‌. இது போன்ற எதிர்‌ முழு 
எண்களுக்கு வர்க்க மூலம்‌ என்ன? (-1)௪?, வர்க்க மூலமே 
இல்லை என்பதே உண்மை. கற்பனைக்கும்‌ அப்பாற்பட்டது. 
கற்பனை மனிதனுக்கு இறைநிலை தந்த பரிசு. எனவே 
(-1)௪i என்று ஒரு குறியீடு கொடுத்தான்‌. 17-ம்‌ நூற்றாண்டில்‌ 
இது ஏற்றுக்கொள்ளப்பட வில்லை. பூமிதான்‌ சூரியனை 
சுற்றுகிறது என்பதையும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 18-ம்‌ 
நூற்றாண்டில்‌ இன்றும்‌ கணிதத்தில்‌ உயர்ந்த நிலையில்‌ 
போற்றப்படும்‌ லேனார்ட்‌ ஆய்லர்‌ (1௦00810101) என்பவரும்‌ 
கார்ல்‌ பிரடெரிக்‌ காஸ்‌ (Carl Frederick Gauss) என்பவரும்‌ 
மற்ற கணக்கியல்‌ அறிஞர்கள்‌ வியப்படையும்‌ வண்ணம்‌ ஒரு 
புத்தம்‌ புதிய கணக்கியல்‌ பிரிவை உருவாக்க வித்திட்டார்கள்‌. 
அடிப்படை ஒரே ஒரு குறியீடு தான்‌: 

(-1)௪i,எனவே 12=-1. 


இன்றைய ஏவு கணை ஒரு உண்மை நிகழ்வு. இது 
கற்பனை அல்ல. ஆயினும்‌ கற்பனை எண்கள்‌ எந்த தடையும்‌ 
இல்லாமல்‌ அனைத்து அறிவியல்‌ பிரிவுகளிலும்‌ இன்பமுடன்‌ 
பயணிக்கிறது, “complex Analysis” என்பது இந்த 
கற்பனைக்‌ கணக்கியல்‌! கணக்கியலில்‌ உண்மையைத்தான்‌ 
சொல்லுவோம்‌. அதையும்‌ நிரூபணம்‌ செய்து காண்பிப்போம்‌. 
சோதனைச்‌ சாலை தேவையில்லை. உண்மை என்றால்‌ 
நூற்றுக்கு நூறு உண்மை கணிதத்தில்‌ மட்டும்தான்‌. விதிவிலக்கு 
என்பதே இல்லை. 


58 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


6. 
ஒரு அழகான உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை, 
கற்பனையைக்‌ கடைந்ததால்‌ வந்த உண்மை. கற்பனைத்திறனால்‌ 
உண்மையின்‌ மறு பெயரான கணக்கியலை வந்து அடைந்தது ! 
இடது பக்கம்‌ கற்பனை எண்‌. வலது பக்கம்‌ உண்மையான 
எண்‌!/ 


உயர்நிலை உள்ளுணர்வு (INTUITION) 


மனிதனுக்கு மட்டுமே உரிய மிக உயர்ந்த எல்லையற்ற 
அறிவாற்றல்தான்‌ உயர்நிலை உள்ளுணர்வு (INTUITION), 
பிரபஞ்சத்தின்‌ பேரறிவு. ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ இந்த 
அறிவு நிலை மின்னல்‌ போல்‌ தோன்றும்‌. தெருவிலே "யுரேகா" 
என்று சத்தமுடித்துக்கொண்டே ஆடையின்றி ஓடின்யா கதை 
கேட்டிருப்பீர்கள்‌. நமக்கு கப்பலைத்‌ தந்த அறிவு அதுதான்‌. 
நமது கணித மேதை இராமானுஜன்‌ அவர்களுக்கு தோன்றிய 
எண்கணிதத்‌ தீர்வுகள்‌ இன்றும்‌ புதிராக ஆனால்‌ மிகச்‌ சரியான 
உண்மைகளாக இருக்கின்றன. 

ஐன்ஸ்டீன்‌ வித்திட்ட குவிக்க கோட்பாடுகள்‌ இன்று 
புரியாத புதிர்‌. ஆனாலும்‌ இன்று அவை தருகின்ற கனிகள்‌ 
நூற்றுக்கு நூறு காலத்தால்‌ அழியாத உண்மைகள்‌. அறிவின்‌ 
இன்றியமையாத நிலை, உயர்நிலை உள்ளுணர்வு எனப்படும்‌ 


"INTUITION" ஆகும்‌. 


மனிதனின்‌ அறிவு நிலை வாழ்வதற்கு தேவைப்படுகிறது. 
அறிவியல்‌ பொறியியல்‌ அனைத்தும்‌ அறிவு என்னும்‌ 
திறனால்‌ ஆனது. அறிவு ஒரு வட்டத்தின்‌ பரப்பளவைக்‌ 
காண தீர்வு தேடும்‌. அணு ஆயுதங்கள்‌ தோன்றும்‌ வழியும்‌ 
அறிவின்‌ நிலையே. நமது கையில்‌ உள்ள கத்தி போல 
அறிவு. எப்படியோ அறிவு என்பது வாழ்வைச்‌ செலுத்தும்‌ 
இயக்குனர்‌ ஆகி விட்டது. அறிவியல்‌ பொறியியல்‌ சாராமல்‌ 
ஒரு வாழ்க்கையே இல்லை என்ற நிலையில்‌ மக்களை புற 
உலகம்‌ புரட்டிப்போட்டுவிட்டது. 


மேலும்‌ அறிவின்‌ இயக்கம்‌ தலை, மூளை என்னும்‌ 
இடத்தில்‌ இருந்து தோன்றுவதாக நாம்‌ செயல்படுகிறோம்‌. 
ஏனென்றால்‌ மூளையில்‌ கோடிக்கணக்கான நரம்பியல்‌ வலை 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 59 


இயற்கையில்‌ அங்கேதான்‌ அமைந்திருக்கிறது. நான்‌ ஒரு 
கவிஞன்‌, ஓவியன்‌, நடனக்‌ கலைஞன்‌, சிற்பம்‌ செதுக்கும்‌ 
கலைஞன்‌, அம்மா என்பதெல்லாம்‌ உணர்வுகள்‌. இவைகளின்‌ 
மூலம்‌ இதயம்‌. ஒருவன்‌ சிந்தனை வரவும்‌ செலவும்‌ பார்த்து 
அறிவு பூர்வமான முடிவு எடுக்கும்‌. இதயம்‌ உணர்வுசார்ந்த 
முடிவையே எடுக்கும்‌. அங்கு உறவுகள்‌ மேம்பட வாய்ப்பு 
உள்ளது. உணர்வு நிலைகளில்‌ உள்ளுணர்வு சொல்வது 
உலகிற்கு வளத்தையும்‌ தனிமனிதனுக்கு வலிமையையும்‌ 
சேர்க்கும்‌. இந்த உள்ளுணர்வு சொல்வது மாசற்றது அறிவை 
ஆளுபவன்‌ மனிதன்‌. அடிமையல்ல. 

உயர்நிலை உள்ளுணர்வு (INTUITION): 


ஒரு எடுத்துக்‌ காட்டு: 

இரண்டு நேர்க்கோடுகள்‌ இணையாக இருக்கலாம்‌. 
அல்லது ஒரு புள்ளியில்‌ சந்திக்கலாம்‌ என்பது தேற்றமான 
உண்மை. இந்த இரண்டு கோடுகளும்‌ இணையாக இல்லாமல்‌ 
மூன்றாவது கோடு ஒன்று வரைந்தால்‌ மூன்று கோடுகளும்‌ 
சந்திக்கும்‌ புள்ளிகளின்‌ எண்ணிக்கை மூன்று. 


(படம்‌:1) 


மேலே உள்ள படத்தைப்‌ பார்க்கவும்‌. மூன்று கோடுகள்‌ ஒரு 
மூக்கோணத்தைக்‌ காட்டுகிறது. இந்த முக்கோணத்தில்‌ ஒரு 
உண்மை, பாலில்‌ நெய்‌ இருப்பது போல மறைந்திருக்கிறது. 
அதுதான்‌ மூன்று A, 2, 6 என்று பெயரிடப்‌ பட்டிருக்கும்‌ 
மூன்று கோணங்கள்‌. முக்கோணம்‌ 


6௦ | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


(படம்‌: 2) 


பெரியதேோ சிறியதோ எப்படி வரைந்தாலும்‌ மூன்று 
கோணங்களின்‌ கூட்டுத்‌ தொகை 180 பாகை அளவே. 


A+B +C=180° இதுதான்‌ இயற்கை நியதி. 


(படம்‌: 3) 


முக்கோண வடிவத்தில்‌ உள்ள அழகும்‌ இயற்கை விதிகளும்‌ 
உள்ளுணர்வின்‌ நிலை. பேரண்டத்தில்‌ சூரியனை சுற்றும்‌ 
கொலைகளின்‌ பாதையைப்‌ பாருங்கள்‌. தனது பாதையில்‌ 


பேரறிவின்‌ விழுமிய ஒழுக்கமுடன்‌ பயணிக்கின்றன. 
மூன்று கோணங்களுக்குள்‌ ஒரு அழகு ஒளிந்திருக்கிறது 


என்ற உள்ளுணர்வை பற்றுக்கோடாக வைத்து மனிதன்‌ 
கண்டதென்ன? முக்கோணம்‌ சிறியதோ பெரியதோ ஒவொரு 
முக்கோணத்திலும்‌ மூன்று கோணங்களின்‌ கூட்டுத்தொகை 180 
பாகை அளவு இருப்பதை நிரூபணம்‌ செய்தான்‌. கணக்கியல்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | எ 


பேராசிரியர்‌ என்ற கண்ணோட்டத்தில்‌ சொல்கிறேன்‌. இதை 
நிரூபணம்‌ செய்ய சிகப்புக்‌ கோடு ஒன்று போட்டான்‌. 
உள்ளுணர்வின்‌ கணித சாதனை. 


படம்‌ 3ல்‌ ஒரு நான்காவது கோடு 4 என்ற புள்ளியின்‌ 
வழியாகப்‌ போடப்பட்டிருக்கிறது. இந்த கோடு போட்டதும்‌ 
மூன்று கோணங்கள்‌ கூட்டுத்தொகை 180 என்று நிரூபணம்‌ 
எளிதாகச்‌ செய்ய முடியும்‌. அப்படி ஒரு புதிய கோடு போட்ட 
வுடன்‌ இயற்கை, உண்மையை வெளிப்படுத்துகின்றது. 4 
வழியாக ஒரு கோடு போடும்‌ உள்ளுணர்வே உயர்நிலை 
உள்ளுணர்வு. இந்த புதிய செயல்‌ முறை கணிதவியலில்‌ பல 
இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டு அழகான உண்மைகளை 
நிரூபணம்‌ செய்தது கணிதவியல்‌. ஒரு புதிய நுண்மைத்திறத்தை 
கணக்கியலுக்கு கொடுத்தது யார்‌?. இதுஒருஉயர்நிலை 
உள்ளுணர்‌வு (INSTINCT) கொடுத்த எண்ணம்‌. நீங்களே 


எளிதாகப்‌ புரிந்துகொள்ள உதவும்‌ ஒரு நான்காவது கோடே 
புதிய கணித முறை. 

ஆப்பிள்‌ பழம்‌ விழுந்ததைப்‌ பார்த்ததும்‌ உள்ளுணர்வால்‌ 
மின்னல்‌ போல்‌ வந்துதித்த உயர்நிலை உணர்வைப்‌ பற்றிக்‌ 
கொண்டார்‌ நியூட்டன்‌. 

புவிஈர்ப்பு விசை என்று ஒரு அரும்பெரும்‌ புதிய அறிவியலின்‌ 
திருப்புமுனையாக இருக்கிறார்‌. ஜன்ஸ்‌டீன்‌ அவருக்குப்‌ பிறகு 
தோன்றியவர்‌. அவரே உயர்நிலை உள்ளுணர்வுதான்‌ பேரறிவு. 
அவரது சமன்பாடும்‌ சில உள்ளுணர்வுக்‌ கருத்துகளும்‌ தான்‌ 
இன்று நாம்‌ காணும்‌ அரும்பெரும்‌ சாதனைகளுக்கெல்லாம்‌ 
மூலம்‌. இணையம்‌, கைபேசி இன்னும்‌ பற்பல மின்னணுக்‌ 
கருவிகள்‌ உலகை புரட்டிப்போட்டு வசதியான வாழ்வியலைக்‌ 
கொடுத்திருக்கிறது. 

செம்பொருள்‌ காணும்‌ அறிவு வள்ளுவர்‌ கூறுவது இதுதான்‌ 
என்று சொன்னால்‌ மிகையல்ல. 

ஆழ்நிலை உள்ளுணர்வு (1110111011) என்பது மூன்றாவது 
கண்‌, ஆறாவது அறிவு! ஆக்க வழியில்‌ உலகைச்‌ செலுத்து 
வோரே பேரறிவாளர்‌. 


62 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


10. சில சொற்களுக்கு விளக்கம்‌ 1 


பேரா. கு. இராமகிருட்டினன்‌ 
முன்னாள்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
தென்னிந்திய மொழிகள்‌ துறைத்தலைவர்‌, 
பஞ்சாபு பல்கலைக்கழகம்‌, 


சண்டிகர்‌ - 160 014. 


1.இன்று முக நூலில்‌ கண்ட செய்தி. ''அஃதைக்‌ 
காதுடனே”'.. ”அஃதினை வெல்ல தனித்திருப்பதே எல்லை” 
-தினகரன்‌ 1 6-9-2020. 
அது, இது, உது என்பன சுட்டுகள்‌. இவை உயிரெழுத்தை 
முதலாகவுடைய சொல்லுக்குமுன்‌ ஆய்தம்‌ பெற்று வரும்‌. 
அஃது, இஃது, எனவாகும்‌.உது என்பதை இப்போது 
பயன்படுத்துவதில்லை. 
தொல்காப்பியம்‌ தன்‌ 422,423 நூற்பாக்களில்‌ இவைபற்றி 
விளக்குகின்றது. 
முன்னுயிர்‌ வருமிடத்து ஆசப்‌ புள்ளி 
மன்னல்‌ வேண்டும்‌ அல்வழி யான' (423) 
உதாரணம்‌ : ௮ஃது இஃது உஃ௮ என நிறுத்தி அடை 
ஆடை இலை ஈயம்‌ உரல்‌ ஊர்தி எழு ஏணி ஐயம்‌ ஓடுக்கம்‌ 
ஓக்கம்‌ ஒளவியம்‌ . என ஒட்டுக, 
என்று நச்சினார்க்கினியர்‌ உரை எழுதுகிறார்‌. 
ஏனைமுன்‌ வரினே தானிலை யன்றே' (424) -இதற்கு 
உரை எழுதிய அவர்‌, 
இதன்‌ போநள்‌ : ஏனை முன்‌ வரின்‌--முற்கூறிய ஈறு 
களின்‌ முன்னர்‌ உயிர்க்கணமல்லன ' வருமாயின்‌, தான்‌ நிலை 
யின்று--அவ்வாய்‌ கல்‌ கெட்டுமுடியும்‌ என்றவாறு, 


உதாரணம்‌ : ௮துகடி து இதுகடி.து உதுகடிது சிறித 
தீது பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது யாது வலிது 
என ஓட்டுக, (௧௯) 
என்று தெரிவிக்கிறார்‌. 
தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 63 


மேலும்‌, 200 ஆம்‌ நூற்பாவில்‌, 

யாதெ னிறுதியுஞ்‌ சுட்டுமுத லாகிய 

வாய்த விறுதியு மன்னொடு கிவணு 

மாயதங்கெடுத லாவயி னான என்று தெரிவிக்கிறார்‌. 

இதன்‌ போநள்‌ : யாது என்‌ இறுதியும்‌ யாதென வருங்‌ 
குற்றுகர ஈனம்‌, சுட்டுமூதலாகிய ஆய்த இறுஇயும்‌--சுட்டெ 
முத்தினை முதலாகவுடைய ஆய்தத்‌ தொடர்மொழிக்‌ குற்றுகர 
ஈறும்‌, அன்னொடு சிவணும்‌--௮ன்சாரியையோடு பொருந்தும்‌, 
ஆவயின்‌ ஆன ஆய்தங்‌ கெடுதல்‌ அவ்விடத்து வந்த ஆய்தங்‌ 
கெடும்‌ என்றவாறு, 


யாதனை யாதனெடு எனவும்‌, அதனை அதனொடு, இதனை 
இதனொடு, உதனை உதனொடு எனவும்‌ வரும்‌. (௨௮) 


என்று உரையாசிரியர்‌ விவரிக்கிறார்‌. எனவே அதனை 
வெல்லத்‌ தனித்திருப்பதே எல்லை என எழுத வேண்டும்‌.. 
இதே கருத்தை 422 நூற்பாவிலும்‌ தெரிவிக்கிறார்‌. 
2. அல்ல: 


தற்பொழுது மிகுதியாகத்‌ தவறாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு சொல்‌ “அல்ல”. 


இரு இணை, ஐம்பால்‌, மூவிடங்களுக்குப்‌ பொதுவான 
சொற்களாக நன்னூல்‌ பட்டியலிடுகின்றது 

“வேறில்லை யுண்டைம்‌ பால்மூ விடத்தன” (339 ) என்று 
கூறுகின்றது. மற்றோரிடத்தில்‌ விரிவாகக்‌ கூறுகிறது. 

“தன்மை முன்னிலை வியங்கோள்‌ வேறிலை 

உண்டீ ரெச்சம்‌ இருதிணைப்‌ பொதுவினை. ” (330 ) என்று 
இரண்டு திணைகளுக்கும்‌, ஐந்து பால்களுக்கும்‌ பொதுவான 
சொற்களைப்‌ பட்டியலிடுகின்றது. இப்பட்டியலில்‌ “அல்ல' 
எனும்‌ சொல்லில்லை. 

தொல்காப்பியர்‌, இருதிணை, மூவிடம்‌, ஐம்பால்‌ என்பன 
வற்றுக்குப்‌ பொதுவான சொற்களைச்‌ சொல்‌. வினையியலில்‌ 
22 முதல்‌ பல நூற்பாக்களில்‌ கூறுகிறார்‌. அங்கும்‌ 'அல்ல' 
எனுஞ்சொல்‌ பொதுச்‌ சொல்‌ எனக்‌ குறிப்பிடவில்லை. 


64 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


ஆனால்‌, தற்காலத்தில்‌ ஊடகங்களிலும்‌ பலர்‌ கூற்று 
களிலும்‌ அல்ல என்பது பொதுச்சொல்‌ என்பதுபோல்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. இலக்கணத்தில்‌ இல்லாததை 
இலக்கணம்போல்‌ எழுதப்படுவதைக்‌ காணலாம்‌. வருத்து 
முண்டாகிறது. தமிழாசிரியர்களே தவறாகப்‌ பயன்படுத்து 
வதைக்‌ காண்கிறோம்‌. 


இதுபற்றி விளக்கம்‌ காண்போம்‌. 


உயர்திணையிலும்‌, அஃறிணையிலும்‌, தன்மை முன்‌ 
னிலை, படர்க்கை எனும்‌ மூன்றிடங்களிலும்‌ ஆண்பால்‌, 
பெண்பால்‌, பலர்பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ எனும்‌ 


ஐம்பால்களிலும்‌ சில சொற்கள்‌ மாற்றம்பெறா. அவை.. 
வியங்கோள்‌, வேறு, இல்லை, உண்டு, பெயரெச்சம்‌, 
வினையெச்சம்‌ மாறா. 


ஆனால்‌, “அன்று” என்ற சொல்‌ திணை, பால்‌, எண்‌, 
இடங்களுக்கு ஏற்ப மாறும்‌. 

நான்‌, அல்லேன்‌, நாம்‌ அல்லோம்‌, நீ அல்லை, நீவிர்‌(நீயிர்‌, 
நீர்‌) அல்லீர்‌, அவன்‌ அல்லன்‌, அவள்‌ அல்லள்‌, அவர்‌ (அவர்கள்‌) 
அல்லர்‌, அது மரம்‌ அன்று, அவை அல்ல, (அவைகள்‌ அல்ல). 


இவ்வாறு எழுதுவதுதான்‌ இலக்கண முறை. ஆனால்‌ 
தற்காலத்தில்‌ எல்லாவற்றுக்கும்‌ அல்ல' என்றே எழுதுவது 
அவது. 

“அன்று” என்பதை எவ்வாறு எழுதுவது என்று 
தெரியாவிட்டால்‌, இல்லை என்று எல்லாவற்றுக்கும்‌ 
எழுதலாம்‌. நான்‌ இல்லை, நாம்‌ இல்லை, அவன்‌ இல்லை, 
அவள்‌ இல்லை..... என்று எழுதலாம்‌. 

3. அவர்‌- பன்மை, அவர்கள்‌-இரட்டைப்‌ பன்மை - 
ஓரிடுகை 

அவர்‌ என்பது மதிப்புப்‌ பன்மை, ஆனால்‌ ஒருமை. 
அவன்‌, அவள்‌ எனில்‌ ஒருமை, ஆங்கிலத்தில்‌ He, She எனத்‌ 
தனக்கு ஒப்பில்லாதவர்களையும்‌, ஒப்பானவர்களையும்‌, 
உயர்ந்தவர்களையும்‌ குறிக்கலாம்‌, தமிழில்‌ தனக்கு ஒப்பில்‌ 
லாதவர்களை அவன்‌ அவள்‌ என ஒருமையில்‌ கூறலாம்‌, 
ஒப்பானவர்களையும்‌ உயர்ந்தவர்களையும்‌ அவன்‌ அவள்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 65 


என்று குறிக்கவியலாது. மதிப்போடு அவர்‌ என்று (ஓர்‌ 
ஆணையோ ஒரு பெண்ணையோ)) குறிப்பிடுகிறோம்‌. 
அவர்‌ என்பது இரு பாலருக்கும்‌ பொது., பொதுப்‌ பெயர்‌. 
ஆங்கிலத்தில்‌ பொதுப்பெயரில்லை. அழகன்‌ என்பவரை 
அழகனார்‌ என்றும்‌, அண்ணன்‌ என்பவரை அண்ணார்‌ 
என்றும்‌ அழைப்பது மதிப்புப்‌ பன்மை. ஆனால்‌ அவை 
ஒருமையே.. அழகனார்‌ எனுஞ்சொல்‌ பன்மையன்று. 
எனவே அவன்‌,அவள்‌, அவர்‌ என்பவை ஒருமைச்‌ சொற்கள்‌. 
அழகன்‌ வந்தான்‌, அழகனார்‌ வந்தார்‌ என்பவை ஒருமையே. 
அதேபோல்‌, அழகி வந்தாள்‌, அழகியார்‌ வந்தார்‌ என்பனவும்‌ 
ஒருமையே. காண்க: நன்‌.289, தொல்‌.சொல்‌.பெயரியல்‌.35 
“ஒருவர்‌ என்பது உயர்திணை இருபாலுக்கும்‌ பொதுப்பெயர்‌, 
படர்க்கையில்‌ மாத்திரமே வரும்‌. ஒருவர்‌ என்பது விகுதி 
நோக்கிப்‌ பலர்பால்‌ வினையைக்‌ கொண்டு முடிந்து சொல்லாற்‌ 
பன்மையேயாயினும்‌ பகுதி நோக்கிப்‌ பொருளால்‌ ஒருமையே 
யென்க ”- நன்னூல்‌, 289 


அர்‌, ஆர்‌ என்பன உயர்திணைப்‌ பன்மை விகுதிகள்‌. (பலர்‌ 
வந்தனர்‌, நாட்டினர்‌ கூறினார்‌. ).(இன்னும்‌ விரிக்கலாம்‌).. 


4.'இகரச்சாரியை புழங்குவதை இழிவாய்க்‌ கருதுவோர்‌ 
மீத்திருத்தவாதிகளாகி இருபத்தொன்று என்பார்‌. எத்தனை 
தமிழாசிரியர்‌ இப்படித்‌ இருத்துகிறார்‌ தெரியுமோ?” 
மேலே உள்ள ஒருவர்‌ கூற்றைப்‌ படித்தேன்‌. நாம்தாம்‌ தப்புச்‌ 
செய்கிறோமோ என்ற வையம்‌ எழுந்தது. எனவே நன்னூல்‌, 
தொல்காப்பியம்‌ இரண்டையும்‌ ஆய்ந்தேன்‌. 
இவற்றுக்குமுன்பு ஆறுமுக நாவலரின்‌ இலக்கணச்‌ 
சுருக்கம்‌(பக்‌ 133) பொன்முத்துக்குமரனின்தமிழ்‌ மரபு (பக்‌. 63), 
வ. பொன்னையாவின்‌, தமிழிலக்கணமும்‌ உரையமைதியும்‌, 
தமிழண்ணலின்‌ பிழை திருத்தும்‌ மனப்பழக்கம்‌(ஆக்‌..50),, 
இரா. திருமுருகனின்‌ இனிய தமிழைப்‌ பிழையின்றி எழுத 
எளிய வழிகள்‌ முதலிய நூல்களைப்‌ பார்வையிட்டேன்‌. 
எதிலும்‌ மேற்கூறிய கூற்றை ஏற்று எழுதப்படவில்லை. 
சாரியை பற்றித்‌ தொல்காப்பியம்‌ “பொருளதிகாரம்‌ 
புணரியல்‌ 120 ஆம்‌ நூற்பா” ஒன்றைக்‌ குறித்துள்ளார்‌. அஃது 
எழுத்ததிகாரம்‌ புணரியலில்‌ 119 ஆம்‌ நூற்பா ஆகும்‌. அஃது 


66 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இகரச்‌ சாரியை பற்றிக்‌ குறிக்கவில்லை; அக்கு, இக்குச்‌ 
சாரியை பற்றித்‌ தெரிவிக்கின்றது... 
ஒருபது, இருபது முதலான எண்கள்‌ ஒன்று இரண்டு 
முதலானவற்றோடு எவ்வாறு புணரும்‌ என்று தொல்‌ 
காப்பியமும்‌ நன்னூலும்‌ தெளிவுபடுத்துகின்றன. 
தொல்காப்பியம்‌, எழு..475(குற்றி. 69), 
எ.டு. இருபத்தொன்று, 
இருபஃது--இருபது- இருபத்து* ஒன்று-இருபத்தொன்று. 


௪எடு. ஒன்னமுத லாகிய பத்தார்‌ ளெவி 
யொன்றுமுத லொன்பாற்‌ கொற்றிடைமிகுமே 
நின்ற வாய்தங்‌ கெடுதல்‌ வேண்டும்‌. 

இதையே நன்னூல்‌ நூற்பா 196 கூறுகிறது. 

“ஒருபஃ தாதிமுன்‌ னொன்றுமுத லொன்பான்‌ 

எண்ணும்‌ அவையூர்‌ பிறவும்‌ எய்தின்‌ 

ஆய்தம்‌ அழியஆண்‌ டாகுந்‌ தவ்வே :' 196 

மேலும்‌ காண்க: தொல்‌. எழு.1 19, நன்னூல்‌, 244, நன்னூல்‌, 
243-252. தொல்‌. எழு.புணரி.. 16-19. நன்னூல்‌, 388. 

தொல்காப்பியரும்‌ பவணந்தியாரும்‌ தவறிழைத்தனரா ? 
௪. இல்‌, 1. 

இல்‌' என்பது தமிழில்‌ ஏழாம்‌ வேற்றுமை உருபாகவும்‌, 
“இல்லை என்ற சொல்லின்‌ முதனிலையாகவும்‌, இல்லம்‌ 
என்ற பெயரின்‌ முதனிலையாகவும்‌ வருகிறது. 

.. ஏழாம்‌ வேற்றுமை உருபாக (இல்‌(இல்‌,, கண்‌) இடப்‌ 
பொருளில்‌ வரும்போது உள்ளே என்ற பொருளையும்‌ தரும்‌. 
அப்பொழுது புணர்ச்சி விகுதிகளைப்‌ பின்பற்றும்‌., (..எ.டு.) 
நீரில்‌, சொல்லில்‌,கண்ணில்‌ காசில்‌ உடம்பில்‌, வீட்டில்‌, 
காட்டில்‌, ஆற்றில்‌, வயிற்றில்‌, தகட்டில்‌., மரத்தில்‌, பாடத்தில்‌. 

இல்லை என்ற பொருளில்‌ வரும்பொழுது சொல்லின்‌ 
பின்னொட்டாக வரும்‌அப்பொழுது புணர்ச்சி விதிகளைப்‌ 
பின்பற்றாது.), (எ.டு.ு)பொருளில்‌ புலவன்‌-பொருளில்லாத 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 67 


புலவன்‌) காசில்‌ பையன்‌, வீடில்‌ மனிதன்‌, நாடில்‌ ஆள்‌, ஆறில்‌ 
ஊர்‌, மரமில்‌ தோட்டம்‌. 


ஆங்கிலத்தை ஒப்பு நோக்கலாம்‌: 


1௩ என்பது (௦௩, 41) என்பனவற்றோடு தனிச்‌ சொல்லாகச்‌ 
சொல்லுக்கு முன்பு வரும்‌.. அப்பொழுது இடப்பொருளையும்‌ 
உள்ளே என்ற பொருளையும்‌ தரும்‌. .[ற [n01a, in England, in 
the house, in the book, in the garden, in the school... 


1/௩ என்பது சொல்லின்‌ முன்னொட்டாக வரும்போது 
தனிச்சொல்லாகவன்று;. எதிர்ப்‌ பொருளைத்‌ தரும்‌.. 
dependent-independent,  definite-indefinite,  tolerance- 
intolerance, consistency-inconsistency. 

ஒரே சொல்‌ இருவேறு பொருள்களைத்‌ தருகிறது. 
..இருமொழியிலும்‌ அவ்வாறே பாருங்கள்‌ இவற்றை எண்ணிப்‌. 
“இல்‌, 1௩ “என்ற இரு சொற்களும்‌ இரு வேறுபொருள்களைத்‌ 
தருகின்றன. அவற்றைப்பற்றித்தான்‌ ஆய்வு. இவற்றின்‌ 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ பற்றிய ஆய்வன்று. 

In order to, instant, intimate, incharge, information, 
intimation முதலான  சொற்களைப்பற்றி ஆயவில்லை. 
அதுபோல, father in law, mother in law.... all in all 
என்பனபற்றியும்‌ ஆயவில்லை. 

6. இறைவன்‌ 


“இறையவன்‌ என்ற சொல்‌ மருவி இறைவன்‌ என்று 
ஆகியிருக்கலாமல்லவா?” 

“தொல்காப்பியத்தில்‌ இன்ன உடம்படுமெய்கள்‌ இன்ன 
யிடத்திற்றான்‌ வரவேண்டுமெனச்சொல்லவில்லை..... 


தொல்காப்பியம்‌ பெயரிடை நிலைகள்குறித்து பேச வில்லை. ' 


இவ்வாறு இருவர்‌ “இறைவன்‌” என்ற என்‌ இடுகை குறித்துக்‌ 
கருத்து எழுதியுள்ளனர்‌. 

தொல்காப்பியம்‌ என்பது தமிழின்‌ முதன்முதலில்‌ 
தோன்றிய இலக்கண நூலா? பனம்பாரனாரே இல்லை என 
மொழிந்துள்ளார்‌ (“முந்து நூல்‌ கண்டு”). பழையன கழித்தும்‌ 
புதியன புகுத்தியும்‌ (முறைபடி எண்ணி) வழக்கும்‌ செய்யுளும்‌ 


68 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


ஆய்ந்து தொல்காப்பியம்‌ இயற்றினார்‌. தொல்காப்பிய 
உரையாசிரியர்களே தாம்‌ கண்ட வழக்கும்‌ செய்யுளும்‌ ஆய்ந்து 
விளக்கியுள்ளனர்‌. 

தொல்காப்பியரே புதிய மாற்றங்களைப்‌ புலவர்‌ கூறுவர்‌ 
என்கின்றார்‌ (எழுத்து. நூற்பா483). இதையே நன்னூல்‌, 
“பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ / வழுல கால 
வகையி னானே” என்று கூறுகிறது. அவர்‌ கருத்துப்படியே 
பிற்காலத்தில்‌ பல்‌ இலக்கண நூல்கள்‌ தோன்றின. 
வீரசோழியம்‌, நேமிநாதம்‌, நன்னூல்‌, இலக்கண விளக்கம்‌,, 
தொன்னூல்‌ விளக்கம்‌, முத்துவீரியம்‌ முதல்‌ பல இலக்கண 
நூல்கள்‌ தோன்றின; தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. 
தற்காலத்தில்‌ மொழியியல்‌, மொழிவரலாறு முதலியன 
தோன்றுகின்றன. இவை தொல்காப்பியத்தில்‌ இல்லையென 
நீக்கிவிடமுடியுமா? 


நச்சினார்க்கினியர்‌, சங்ககாலத்திலும்‌, பிற்காலத்திலும்‌ 
ஏற்பட்டுள்ள மாற்றங்களைப்‌ பட்டியலிட்டுள்ளார்‌. (காண்க: 


தொல்‌. எழு.4834 உரை). எண்ணுப்பெயருக்கு அன்‌ சாரியை 
வருமென்று கூற (419), உரையாசிரியர்‌ இன்‌ வரலாம்‌ என்று 
கூறுகிறார்‌. இப்பொழுது பலர்‌ ஒன்றினை, இரண்டின்‌ என்று 
எழுதுவதைக்‌ காணலாம்‌. ஆறாம்‌ வேற்றுமை உருபாகத்‌ 
தொல்காப்பியர்‌ அது என்ற உருபு கூற, உடைய என்ற 
சொல்லுருபை இப்பொழுது பலரும்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 

எனவே உடம்படுமெய்‌ இடம்பற்றித்‌ தொல்காப்பியர்‌ 
குறிக்காவிட்டாலும்‌ இன்று நாம்‌ நன்னூல்‌ கூறுமாறு 
எழுதுகிறோம்‌. அதுவே இலக்கணமாகிவிட்டது. 

இலக்கியம்‌ கண்டு இலக்கணம்‌ எழுவதால்‌, ”பகுதியையும்‌ 
விகுதியையும்‌ பிரித்து, நடுவில்‌ ஏதேனும்‌ நின்றால்‌ அதனை 


வினையாலணையும்‌ பெயரல்லாத பெயர்ப்பகுபதங்கட்கு 


இடைநிலை என்று சொல்லுக. '”.'இறையவன்‌' எனில்‌ பல 
விகாரங்கள்‌. அறிவன்‌, அறிஞன்‌, வலைச்சி, வண்ணாத்தி 
இவற்றை எவ்வாறு விளக்குவது? ”' எடுத்துக்காட்டாக, , 
அறிஞன்‌ -ஞகர இடைநிலை, கலைச்சி---சகர இடைநிலை, 
பொருநன்‌-- நகர இடைநிலை. ' என்பனவற்றைத்‌ தருகிறது. 

ஆறுமுக நாவலர்‌, மேலும்‌, வண்ணாத்தி--தகர இடை 
நிலை, ஓதுவான்‌-- வகர இடை நிலை என்பனவற்றை 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 69 


எடுத்துக்காட்டாகத்‌ தருகிறார்‌. இவற்றை நோக்கும்போது, 
அறிவன்‌, இறைவன்‌, கடுவன்‌, பகவன்‌ என்பனவற்றையும்‌ 
ஒப்பிட்டு நோக்குகிறேன்‌. இவற்றுக்கும்‌ வகர இடை நிலை 
வரும்‌ என்று அறிகிறோம்‌ 


வழக்கும்‌ செய்யுளும்‌ கண்டு இலக்கணம்‌ எழுதுவது மரபு. 
(தொல்‌.பொருள்‌. 646, 647) (நன்‌.388). விரும்பியவாறு 
செய்வதன்று. 


7. உரைகல்‌: 


ஒரு பொருள்‌ நல்லதா அன்றா, இதுவா, அதுவா என 
வறியப்‌ பல ஆய்வுகள்‌ செய்கிறோம்‌. ஒருவன்‌ அல்லது ஒருத்தி 
நல்லவரா கெட்டவரா எனவறியக்‌ கட்டளைக்கல்‌ இல்லை; 
வழக்காடு மன்றம்‌ நாடுவர்‌. ஒன்றில்‌ தீர்ப்புச்‌ சரியில்லை 
எனவெண்ணினால்‌ உயர்‌ மன்றம்‌ நாடுவர்‌. அதிலும்‌ உளநிறைவு 
ஏற்படாவிட்டால்‌ உச்ச மன்றம்‌ செல்வர்‌. வெள்ளியையும்‌ 
ஈயத்தையும்‌ பார்த்தவுடனே சொல்வர்‌. வெள்ளியையும்‌ 
ஈயத்தையும்‌ அறிய நிறத்தாலும்‌ நிறையாலும்‌ அறியவியலும்‌. 
ஆயின்‌, பொன்னையும்‌ கலப்படத்தையும்‌ அறியப்‌ பொன்‌ 
தொழில்‌ செய்வோர்‌ ஒர்‌ உரைகல்லை நாடுவர்‌. அதனைப்‌ 
பொன்மீது உரசினால்‌ அது நல்லதா கெட்டதா எனவறிவர்‌. 
இவ்வாறான கட்டளைக்கல்‌ 'மக்களே போல்வர்‌ கயவர்களை' 
அறியக்‌ கண்டுபிடிக்கவில்லை. 


பெயரெச்சத்தையும்‌ வினையெச்சத்தையும்‌ அறிய ஒரு 
கட்டளைக்கல்‌ உளது. அகரத்தில்‌ முடியும்‌ எச்சச்‌ சொல்‌ 
என்னவென்று அறியாமல்‌ பலர்‌, சில புலவர்களும்‌, தவறு 
செய்கின்றனர்‌. ஒரு வழியுண்டு. ஒர்‌ எச்சச்‌ சொல்லுக்குமுன்‌ 
பெயர்‌ இட்டால்‌ அத்தொடர்‌ பொருந்திவந்தால்‌ அது 
பெயரெச்சம்‌, இன்றேல்‌ அது வினையெச்சம்‌. அதேபோன்று ஓர்‌ 
அகரவீற்று எச்சத்துக்குமுன்‌ ஒருவினைமுற்று(வினைச்சொல்‌) 
இட்டால்‌ அத்தொடர்‌ பொருள்‌ தருவதானால்‌ அது 
வினையெச்சம்‌. '*நிறைய' என்பதன்முன்‌ பெயரிட்டால்‌ 
பொருந்தவில்லை என்றால்‌ அது வினையெச்சம்‌ எ.டு. அவன்‌ 
நிறைய மனிதன்‌. இத்தொடர்‌ சரியில்லை, பொருள்‌ முற்றுப்‌ 
பெறவில்லை. எனவே, 'நிறைய” என்பது வினையெச்சம்‌. 
நிறைய என்பதன்முன்‌ வினைச்சொல்லிட்டால்‌ பொருள்‌ 
தந்தால்‌ அது வினையெச்சம்‌. எ.டு. அவன்‌ நிறையப்‌ 
பேசுகிறான்‌. (இத்தொடரில்‌ பொருளுள்ளது). “கெட்ட” 
என்பதன்முன்‌ வினையிட்டால்‌,அது பொருந்தவில்லை 


70 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


எனில்‌, அது பெயரெச்சம்‌. ௭,டு.அவன்‌ கெட்ட உரைக்கிறான்‌. 
இத்தொடரில்‌ பொருள்‌ பொருந்தவில்லை. எனவே 
அது பெயரெச்சம்‌, அவன்‌ கெட்ட பையன்‌. பொருள்‌ 
பொருந்துகிறது). 

இவ்வாறு, ஐயம்‌ ஏற்படும்பொழுது சொல்லை ஆய்ந்தால்‌ 
முடிவு காணலாம்‌. 


8. ஒரு சிறு ஆய்வு: ஒரு சொல்‌ ஒப்பாய்வு: 
திருக்குறளைப்‌ படிக்கும்பொழுது (பொய்மை: என்ற 

சொல்‌ அகப்பட்டது. மெய்ம்மை என்று சொல்லும்‌ பொழுது 
பொய்ம்மை என்றுதானே வரும்‌ என்றெண்ணினேன்‌. 
ஒருவேளை பொய்மை எனத்‌ தவறாக அச்சிடப்பட்டுள்ளதோ 
என்றும்‌ எண்ணமோடியது. அந்‌ நூலிலே பொய்ம்மையும்‌ 
வாய்மை யிடத்த (30/2) என்று வருகிறது. திருக்குறளில்‌ 
ஓரிடத்தில்‌ மட்டும்‌ 'பொய்மை' என்றும்‌(92/38) பிறி 
தோரிடத்தில்‌ 

'பொய்ம்மையும்‌” என்று வருகிறது. என்னையம்‌ மிகுந்தது. 

பிற நூல்களையும்‌ ஆய்ந்தேன்‌. 

தொல்காபியம்‌, சங்க இலக்கியங்கள்‌, பதினெண்‌ 
கீழ்க்கணக்கு நூல்கள்‌, ஐம்பெருங்காப்பியங்கள்‌, நாலாயிரச்‌ 
சிறப்புப்‌ பாடல்கள்‌, தேவாரம்‌, திருவாசகம்‌, கம்பராமாயணம்‌, 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ முதலிய நூல்களை இந்‌ நோக்கத்தில்‌ 
ஆய்ந்தேன்‌. 

நன்னூல்‌ நூற்பா 119 கூறுமாறு, யகரத்தின்முன்‌ க,ச, த,ப, 
ங, ஞ,ந,ம வந்தால்‌, வருமொழியில்‌ வரும்‌ ஒற்று இரட்டிக்கும்‌. 
எ.டு. காய்க்க, பாய்ச்ச, தேய்க்க, வாய்ப்பு. பொய்ம்மை. சில 
சமயம்‌ இனவெழுத்து மிகும்‌. எ.டு.வேய்ங்குழல்‌. நன்‌.205 
நூற்பா வழி, (தனிக்குறில்முன்‌ ஒற்று உயிர்‌ வரின்‌ இரட்டும்‌”) 
மொய்யார்‌, செய்யா எனவாகும்‌., 

நன்‌.224 கூறுமாறு, அல்வழியில்‌ இயல்பாகவும்‌, மிக்கும்‌ 
புணரும்‌. வேற்றுமையில்‌ மிகலும்‌, இனத்தோடு உறழ்தலும்‌ 
உண்டு. எ.டு. வேய்‌ கடிது, மெய்க்கீர்த்தி; நாய்க்கால்‌; 
வேய்குழல்‌, வேய்ங்குழல்‌. 

தனிக்குறிலடுத்து வரும்‌ யகரம்‌ ஒற்றொடு புணரும்போது 
இரட்டிக்கிறது. பொய்ம்மை, பொய்ந்நிலை, பொய்ம்முறை, 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 71 


பொய்ம்மருங்கின்‌(கம்பர்‌), பொய்ந்நூல்‌, பொய்ம்‌ மொழி 
(தேவா) 
பொய்ம்‌ என்ற ஓரு சொல்லே உள்ளது (நாலடி, சீவக). 


பொய்மை என்று திருவாசகம்‌ (பொய்மை ஆட்கொண்டு 
௧.69/2பொய்மை தீர்த்து,ச 74/1, பொய்மையேன்‌ ச 73/2) 
என்று நூலில்‌ காண்கிறோம்‌. திருத்தொண்டர்‌ புராணத்திலும்‌ 
ஈரிடங்களில்‌ வருகிறது. (திரு நின்ற). திருப்புகழில்‌ ஈரிடங்‌ 
களில்‌ (566/6, 606/4) வருகிறது. 

தொல்காப்பியம்‌, சங்க இலக்கியங்கள்‌, பதினெண்டீழ்க்கண 
க்கு நூல்கள்‌,கம்பராமாயணம்‌ முதலிய எல்லா நூல்களிலும்‌ 
பொய்ம்மை, மெய்ம்மை என்றுதான்‌ குறிக்கப்பெறுகின்றன. 
மெய்மை இல்லை. வாய்மை என்றுதான்‌ எல்லா நூல்களிலும்‌ 
காண்கிறோம்‌. பொய்மை எப்படி ஆளப்பெறுகிறது ? 

அறிஞர்கள்‌ ஆய்ந்து விடை காண வேண்டும்‌. 

துணைபுரிந்த நூல்கள்‌;.1. தொல்காப்பியம்‌, 2. நன்னூல்‌ 
3.இருக்குறள்‌, 4. ஆறுமுக நாவலரின்‌ இலக்கணச்‌ சுருக்கம்‌(பக்‌ 
133) 5. பொன்‌ முத்துக்குமரனின்‌ தமிழ்‌ மரபு (பக்‌.63), 6. 
வ.பொன்னையாவின்‌,தமிழிலக்கணமும்‌ உரையமைதியும்‌, 
7.தமிழண்ணலின்‌ பிழை திருத்தும்‌ மனப்பழக்கம்‌(ஆக்‌..50),, 
8.இரா.திருமுருகனின்‌ இனிய தமிழைப்‌ பிழையின்றி எழுத 
எளிய வழிகள்‌ 

கம்பர்‌, தேவாரம்‌, பொய்ம்‌ என்ற ஒரு சொல்லே உள்ளது 
(நாலடி, சீவக). 


பொய்மை என்று திருவாசகம்‌ (பொய்மை ஆட்கொண்டு 
௧.69/2பொய்மை தீர்த்து,ச 74/1, பொய்மையேன்‌ ௧ 73/2) 

என்ற நூலில்‌ காண்கிறோம்‌. திருத்தொண்டர்‌ புராணத்திலும்‌ 
ஈரிடங்களில்‌ வருகிறது. (திரு நின்ற). திருப்புகழில்‌ ஈரிடங்‌ 
களில்‌(566/6, 606/4) வருகிறது. 

தொல்காப்பியம்‌, சங்க இலக்கியங்கள்‌, பதினெண்‌ 
கீழ்க்கணக்கு நூல்கள்‌, கம்பராமாயணம்‌, தொல்காபியம்‌, 
சங்க இலக்கியங்கள்‌, பதினெண்க&ழ்க்கணக்கு நூல்கள்‌, 
ஐம்பெருங்காப்பியங்கள்‌, நாலாயிரச்‌ சிறப்புப்‌ பாடல்கள்‌, 
தேவாரம்‌, திருவாசகம்‌, கம்பராமாயணம்‌, திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ 


72 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


11. தமிழ்ச்‌ சித்தரியலும்‌ கிறிஸ்தியலும்‌ - 10 
[ச 


முனைவர்‌ மோ. மைக்கேல்‌ பாரடே 


மேனாள்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைக்‌ கிறித்தவக்‌ கல்லூரி, 


தாம்பரம்‌. 


தமிழிலக்கியப்‌ பரப்பில்‌ தனக்கென ஒரு தனித்துவ 
இடத்தைப்‌ பெற்ற சீர்திருத்த இலக்கியப்‌ பேழையாய்த்‌ திகழும்‌ 
சித்தர்‌ பாடல்களோடு, உலகப்‌ பெருஞ்‌ சமயமாய்த்‌ திகழும்‌ 
கிறித்தவத்தின்‌ மறைநூலான விவிலியம்‌ பேசும்‌ பல்வேறு 
இறைத்‌ தத்துவங்களையும்‌ வாழ்வியல்‌ கோட்பாடுகளையும்‌ 
ஒப்பிட்டாயும்‌ நோக்குடையது இக்கட்டுரைத்‌ தொடர்‌. 
இத்தொடரின்‌ முந்தின பகுதிகளில்‌ இரு பேரிலக்கியங்களின்‌ 
இடையமைந்த குரு வணக்க மாண்புகள்‌, உருவ வணக்க 
மறுப்பு, சாதிபேத எதிர்ப்பு, சடங்குசாத்திர மறுப்பு, ஓரிறைக்‌ 
கோட்பாடு முதலிய பல பொதுக்‌ கருத்துகளைத்‌ தக்க அகச்‌ 
சான்றுகளோடு ஆய்ந்தோம்‌. குறிப்பாக, முந்தின பகுதியில்‌ 
அன்பு நெறியே உண்மையான இறைநெறி என்பதை 
இரு பேரிலக்கியங்களும்‌ எவ்வாறு வவலியுறுத்துகின்றன 
என்பதைத்‌ தக்க ஆதாரங்களோடு விவாதித்தோம்‌. இனி 
இக்கட்டுரையில்‌, இன்னொரு முக்கியமான இறைநெறிக்‌ 
கோட்பாட்டை, அத்தோடு வாழ்வியல்‌ தத்துவமாகவும்‌ 
அமைய வேண்டுவதொன்றை இரு வகை இலக்கியங்களும்‌ 
எவ்வாறு பேசுகின்றன என்பதை ஆய்ந்தறிய முற்படுவோம்‌. 


வெளிவேடம்‌ போற்றும்‌ உலகு 


இன்றைய நவீன யுகத்தில்‌, அதுவும்‌ அறிவியல்‌ தொழில்‌ 
நுட்ப முன்னேற்றங்கள்‌ மிகுந்துள்ள காலத்தில்‌, மனித 
வாழ்க்கையில்‌ வெளிப்புறத்‌ தோற்றத்துக்கும்‌ கவர்ச்சிக்கு மே 
முக்கியத்துவம்‌ தரப்படுவதை நாம்‌ கண்கூடாகக்‌ காண்‌ 
கிறோம்‌. உள்ளுக்குள்‌ போலிகளாக உள்ளோரும்‌ 
வெளித்‌ தோற்றத்தில்‌ உத்தமராக - உயர்ந்த சான்றோராக 
உலவுவதையும்‌, அவர்களை உலகம்‌ ஏற்றுப்‌ போற்றுவதையும்‌ 
இந்நாளில்‌ காண்கிறோம்‌. அதற்கு அவர்களது பொருளாதார 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 73 


உயர்வு; பதவிப்‌ பட்டங்கள்‌ மட்டுமல்ல, இன்றைய 


ஊடகங்கள்‌ உள்ளிட்ட தொழில்நுட்பச்‌ சாதனங்களும்‌ துணை 
போவதையும்‌ காண்கிறோம்‌. முற்காலத்‌ தமிழ்த்திரைப்பாடல்‌ 
ஒன்றில்‌ நடிகர்‌ சந்திரபாபு பாடியது போல்‌, 
ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, 
கண்ணாடி வளையலைப்‌ பொன்னாக எண்ணினேன்‌... 
உண்மை எது பொய்‌ எதுன்னு ஒண்ணுமே தெரியலே ' 
என்ற நிலை இன்று சமுதாயத்தில்‌ எல்லாத்‌ தளங்களிலும்‌ 
காணக்‌ கிடக்கிறது. இதற்குச்‌ சமய உலகு அல்லது ஆன்மிக 
உலகும்‌ விதிவிலக்கன்று. ஆனால்‌, நமது தமிழ்‌ ஞானிகளும்‌ 
சித்தர்களும்‌ தம்‌ பாடல்களில்‌ இத்தகு வெளி வேட 
மாயங்களை மிகக்‌ கடுமையாகக்‌ கண்டித்தும்‌ இனங்காட்டியும்‌ 
சாடியுள்ளனர்‌. சில சான்றுகளைக்‌ காண்போம்‌. 
குறளாசான்‌ ஒலிக்கும்‌ அபாய மணி 
“போலிகளைக்‌ கண்டு ஏமாறாதீர்கள்‌” என்ற அபாய மணியை 


முதலில்‌ ஒலித்தவர்‌, சித்தர்‌ இயக்கத்துக்கு முன்னோடியான 
வள்ளுவப்‌ பேராசானே எனத்‌ துணிந்து கூறலாம்‌. 


மக்களே போல்வர்‌ கயவர்‌ அவரன்ன 
ஓப்பார்‌ யாங்கண்ட தில்‌” - எனச்‌ சொன்னவர்‌, 
'உருவுகண்டு எள்ளாமை வேண்டும்‌ உருள்பெருந்தேர்க்கு 
அச்சாணி அன்னார்‌ உடைத்து 
என்றும்‌ சொன்னார்‌. “உருவத்தில்‌ எளிய - சிறிய - 
அற்பமான தோற்றம்‌ உடையோரை அவமதித்து விடாதீர்கள்‌” 
என்று தெளிவுபடுத்திய அவர்‌, அதற்காக ஆடம்பரத்‌ தோற்றம்‌ 
உடையோரை நம்பியும்‌ விடாதீர்கள்‌ என்று அறிவுறுத்துகிறார்‌. 
“ஆரவாரக்‌ காட்சிகளுக்கு மயங்கிவிடாதீர்கள்‌. ஒருவனது 
மனத்‌ தூய்மையே போற்றப்‌ பட வேண்டும்‌” என்பதே, 
மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌ 
ஆகுல நீர பிற்‌ 


என்ற குறளின்‌ உட்கருத்து, “ஆகுல நீர' என்ற தொடர்‌, 
வெற்று ஆரவாரத்‌ தன்மையைக்‌ குறிக்கும்‌. இனி, குறளாசானை 


74 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


அடியொற்றிப்‌ பேசிய சித்தர்கள்‌ செம்மொழிகளைச்‌ சிந்திப்‌ 
போம்‌. 


வாலை சாமியின்‌ ஞானமொழி 
சித்தர்‌ பாடல்களில்‌ பலரும்‌ பெரிதும்‌ அறியாத மதுரை 
வாலை சாமியின்‌ ஞானக்‌ கும்மி என்ற சிறு நூலில்‌ வரும்‌ 
வரிகள்‌ மிக அற்புதமானவை. 
தாடி வளர்த்துச்‌ சடை வளர்க்து 
நல்ல சந்நியாகி என்றொரு வேடமிட்டே 
ஓடித்‌ திரிந்த விளையாட்டை 
இங்கே ஓப்புவதாரடி ஞானப்பெண்ணே” 
என்ற வரிகள்‌, வெளி வேடச்‌ சந்நியாசகளை இனம்‌ 
காட்டுவதோடு, அது ஒப்பப்படக்‌ கூடாதது என்றும்‌ 
அறிவுறுத்துகிறது. 
மழித்தலும்‌ நீட்டலும்‌ வேண்டா உலகம்‌ 
பழித்தது ஒழித்து விடின்‌' 
என்ற குறள்‌ மொழி நினைவுக்கு வருகிறதல்லவா? வெளித்‌ 
தோற்றத்தைப்‌ பார்த்து ஒருவரைப்‌ பெரிய தவச்சீலராக, துறவு 
நெறிச்‌ சான்றோராக மதிப்பிட்டுவிடக்‌ கூடாது என்பதே இங்கு 
தரப்படும்‌ அறிவுரை. 


பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ தரும்‌ பாடம்‌ 

உண்மையான சான்றோர்‌ இப்படி வெளி வேடங்களால்‌ 
தங்களைக்‌ காட்டிக்கொள்ள மாட்டார்கள்‌. தங்களை 
மறைத்துக்கொள்ளவே அவர்கள்‌ விரும்புவர்‌ என்கிறார்‌ 
பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ 

தன்னையறிந்து ஒழுகுவோர்‌ தன்னை மறைப்பார்‌ 

தன்னை யறியாதவரே தன்னைக்‌ காட்டுவார்‌ 

பின்னை யொரு கடவுளைப்‌ பேண நினையார்‌ 

பெரரொனியை்‌ பேணுவார்‌ என்று ஆடி பாம்பே 


என்பது அவரது பாட(ல்‌) வரிகள்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 75 


கடுவெளிச்‌ சித்தரின்‌ போதனை 


அறநெறிக்‌ கருத்துகளைச்‌ சொல்வதில்‌ எப்போதும்‌ முன்‌ 
னிற்கும்‌ கடுவெளிச்‌ சித்தர்‌, தமது பாடலொன்றில்‌ இவ்வாறு 
போதிக்கிறார்‌. 


கள்ளவேடம்‌ புனையாகே: பல 
கங்கையிலே உன்‌ கடம்‌ நனையாதே 
கொள்ளைகொள்ள நினையாதே; நட்டு 
கொண்டு புரிந்து நீ கோள்முனையாதே ' 


கபட்டு வேடம்‌ பூணுவதும்‌, பிறர்‌ பாராட்டுவதற்காகப்‌ 
பல புண்ணியத்‌ தீர்த்தங்களாடல்‌, புண்ணிய யாத்திரை 
செல்லல்‌ இவையெல்லாம்‌ உண்மையான இறைவாழ்வோ 
அறச்செயலோ ஆகாது என்பது அவர்‌ தரும்‌ போதனை. 


அகத்தியரின்‌ அறச்‌ ஏற்றக்‌ கருத்துகள்‌ 

எந்தக்‌ கருத்தையும்‌ மிகவும்‌ ஆவேசமாகவும்‌ அறச்‌ 
சீற்றத்தோடும்‌ வெள்ளை மொழியிலும்‌ வேகமாகச்‌ சொல்லக்‌ 
கூடியவர்‌ அகத்தியர்‌ எனும்‌ சித்தர்‌. அவரது பாடல்கள்‌ பலவும்‌ 
நாம்‌ பொய்யான வெளி வேடம்‌ பூண்டு மக்களை வஞ்சிக்கக்‌ 
கூடாது என்பதைவிட, அவ்வாறு நம்மை வஞ்சிக்கத்‌ துணியும்‌ 


76 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


- ஏமாற்றமுனையும்‌ போலித்‌ துறவிகளிடம்‌ - 
சந்நியாசிகளிடம்‌ ஏமாறக்‌ கூடாது என்பதையே 
வலியுறுத்துகின்றன. ஒரு பாடலில்‌, 


வாழாமல்‌ உலகம்‌ விட்டு வேடம்‌ பூண்டு 
வயிற்றுக்காய்‌ வாய்‌ ஞானம்‌ பேசிப்‌ பேசி 
தாழ்வான குடிதோறும்‌ இரப்பான்‌ ம.ட்சை 


தமை அறியாச்‌ சண்டாளர்‌ முழு மாடப்பா 
பாழாகட்‌ பாவிகளின்‌ சொல்‌ கேளாதே 
பகுறாகே வயிற்றுக்காய்‌ மயங்கி. ரதே 
கேளாகே பேச்செல்லாம்‌ கேட்டுக்‌ கேட்டுக்‌ 


கலங்காகே உடல்‌ உயிரென்றுரைக்கி._ரகே ' 


பொய்ச்‌ 
அதிகம்‌ 


எனக்‌ கோபமாகப்‌ பேசுகிறார்‌. இன்னொரு பாடலில்‌, 


பாரப்பா நால்வேதம்‌ நாலும்‌ பாரு 
பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி 
வீரப்பா ஒன்றுக்கு ஒன்றை மாற்றி 
வீணிலே யவர்‌ பிழைக்கச்‌ செய்த மார்க்கம்‌ 
தேரப்பா கெறாத்தெரறுவாய்ப்‌ புலம்புவார்கள்‌ 
தெய்வுநிலை ஒருவருமே காணரர்‌ காணார்‌ 
ஆரப்பா நிலைநிற்கப்‌ போறார்‌ ஐயோ! 
ஆச்சரியம்‌! கோடியிலே ஒருவன்‌ கானே” 
எனப்‌ புலம்புகிறார்‌. இன்னும்‌, ஒரு பாடலில்‌, 


'உலகத்தில்‌ பொய்க்‌ குருக்கள்‌, 


பாவம்‌, புண்ணியம்‌, நால்‌ வேதம்‌, ஆறு சாத்திரங்கள்‌, 


தர்மம்‌, அதர்மம்‌, மறுபிறப்பு என்றெல்லாம்‌ 
உயர்வாகப்‌ பலவும்‌ பேசி, குருக்கள்‌ - சீடர்‌ 


என்பதையெல்லாம்‌ தம்‌ சீவனத்துக்காக 


அமைத்துக்கொண்டார்கள்‌' என்று கண்டிக்கிறார்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 77 


£பாடினதோர்‌ வகையேது ?' எனத்‌ தொடங்கும்‌ இன்னொரு 
பாடலில்‌, 


பாத, ராமாயண புராணக்‌ கதைகள்‌ எல்லாம்‌, 
அரக்கர்‌, தேவர்‌, முனிவர்‌ என்றெல்லாம்‌ பேசி, 
மனிதரிடை பகை வளர்க்கத்தான்‌ உதவுகின்றன 


என வருந்தி பாடுகிறார்‌. வெளித்‌ தோற்றங்களும்‌ 
அதற்கொப்பப்‌ புனையும்‌ கதைகளும்‌ காவியங்களும்‌ பேச்சு 
களும்‌ உயர்வானசான்றோர்களைஅடையாளங்காட்டக்கூடியன 
அல்ல. உள்ளார்ந்த மனத்தூய்மையும்‌ அதற்கேற்ற நல்வாழ்வும்‌ 
தொண்டுச்‌ செயல்களுமே உயர்வானவை என்பது சித்தர்கள்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வாழ்வியல்‌ பேரறமாகும்‌. 


புறத்தோற்ற மாய்மாலங்களைக்‌ கண்டிக்கும்‌ இயேசு 
பெருமானின்‌ புரட்சிப்‌ போதனைகள்‌ 

தமிழ்ச்‌ சித்தர்கள்‌ காலத்துக்குப்‌ பல நூற்றாண்டுகள்‌ முன்பே, 
இம்மண்ணுலகில்‌ புரட்சிப்‌ போதகராகத்‌ திருப்பணியாற்றி, 
அக்காலச்‌ சமய உலகிலும்‌ சமுதாயத்திலும்‌ விந்தை 
மாற்றங்களை விளைத்த இறை மகனாம்‌ இயேசுகிறிஸ்துவும்‌ 
புறத்தோற்றங்களில்‌ பொய்மை காட்டி மாயங்கள்‌ புரிந்து 
மக்களை வஞ்சித்த அக்காலச்‌ சமயத்‌ தலைவர்களைக்‌ 
கடுமையாகச்‌ சாடினார்‌. மக்களை ஏமாற்றிப்‌ பிழைத்த 
மதத்தலைவர்கள்‌ அதனால்‌ பெரிதும்‌ வெகுண்டு, அவருக்குச்‌ 
சொல்லொண்ணாச்‌ சித்திரவதைகளும்‌ சிறுமைகளும்‌ புரிந்து, 
அதன்‌ உச்சகட்டமாகச்‌ சிலுவைக்‌ கொடு மரணத்தையே 
அவருக்குப்‌ பரிசளித்துவிட்டனர்‌. 


அவரது புரட்சிகரப்‌ போதனைகளில்‌ சிலவற்றை மட்டும்‌ 
இங்கு சான்றுகளாகப்‌ பார்ப்போம்‌. 

மனித வாழ்வின்‌ உட்புறத்தூய்மை நமது அன்றாட 
வாழ்வில்‌ நாம்‌ வெளிப்புறத்தோற்றங்களில்‌ மட்டும்‌ தூய்மை 
யுள்ளவர்களாக இருந்தால்‌ போதாது. நமது மனம்‌ 
தூய்மையாகப்‌ பேணப்பட வேண்டும்‌ என்பதை அக்காலச்‌ 
சமயத்‌ தலைவர்களை முன்னிறுத்தி, நம்‌ அனைவருக்குமே 
போதிக்கிறார்‌. 


“மாயக்காரராகிய வேத பாரகரே..! போஜனப்‌ பானப்‌ 


பாத்திரங்களின்‌ வெளிப்புறத்தைச்‌ சுத்தமாக்குகிறீர்கள்‌, உட்‌ 


78 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


புறத்திலோ அவைகள்‌ கொள்ளையினாலும்‌ அநீதிகளாலும்‌ 
நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே! போஜனப்‌ 
பானப்பாத்திரங்களின்‌ வெளிப்புறம்‌ சுத்தமாகும்படி, அவை 
களின்‌ உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு... வெள்ளை 
யடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள்‌. 
அவைகள்‌ புறம்பே அலங்காரமாய்க்‌ காணப்படும்‌. உள்ளேயோ 
மரித்தவர்களின்‌ எலும்புகளாலும்‌ சகல அசுத்தங்களாலும்‌ 
நிறைந்திருக்கும்‌. அப்படியே நீங்களும்‌ மனிதருக்கு 
நீதிமான்கள்‌ என்று புறம்பே காணப்படுகிறீர்கள்‌. உள்ளத்திலோ 
மாயத்தினாலும்‌ அக்கிரமத்தினாலும்‌ நிறைந்திருக்கிறீர்கள்‌. 
(மத்தேயு 23: 25-28) 

பொய்யான போலித்‌ தோற்ற ஆன்மிகம்‌ வெளிப்‌ 
பார்வைக்குப்‌ பெரிய பக்திமான்கள்‌ போலக்‌ காட்சியளிப்‌ 
போர்‌, தம்‌ தனிவாழ்வில்‌ அக்கிரமக்காரராக வாழ்வதை, 
இயேசுபிரான்‌ வெளிப்படையாகச்‌ சாடினார்‌. 


“நீண்ட அங்கிகளைத்‌ தரித்துக்கொண்டு திரியவும்‌, சந்தை 
வெளிகளில்‌ வந்தனங்களை அடையவும்‌, ஜெப ஆலயங்களில்‌ 
முதன்மையான ஆசனங்களில்‌ உட்காரவும்‌, விருந்துகளில்‌ 
முதன்மையான இடங்களில்‌ இருக்கவும்‌ விரும்பி, விதவை 
களின்‌ வீடுகளைப்‌ பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம்‌ 
பண்ணுகிற வேதபாரகரைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
அவர்கள்‌ அதிக ஆக்கினையை அடைவார்கள்‌.” (லூக்கா 20: 
46, 47) 

அந்தரங்க ஜெபம்‌ அதிக பலனளிக்கும்‌ நமது தனிப்பட்ட 
பக்தி வாழ்வும்‌ பிரார்த்தனைகளும்‌, நமக்கும்‌ கடவுளுக்குமான 
தனிப்பட்ட உறவாகவே அமைதல்‌ வேண்டுமே அன்றி, பிறர்‌ 
முன்‌ காட்சிப்‌ பொருளாக்கப்படக்‌ கூடாது என்கிறார்‌ இயேசு. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 79 


“அன்றியும்நீஜெபம்‌ பண்ணும்போது, மாயக்காரரைப்போல்‌ 
இருக்க வேண்டாம்‌. மனிதர்‌ காணும்படியாக அவர்கள்‌ ஜெப 
ஆலயங்களிலும்‌ வீதிகளின்‌ சந்திகளிலும்‌ நின்று ஜெபம்‌ 
பண்ண விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பலனை அடைந்து 
தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


நீயோ ஜெபம்‌ பண்ணும்போது, உன்‌ அறை வீட்டுக்குள்‌ 
பிரவேசித்து, உன்‌ கதவைப்‌ பூட்டி, அந்தரங்கத்திலிருக்கிற 
உன்‌ பிதாவை நோக்கி ஜெபம்‌ பண்ணு, அப்பொழுது 
அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ பிதா, வெளியரங்கமாய்‌ 
உனக்குப்‌ பலனளிப்பார்‌' (மத்தேயு 6: 5, 6) 


கனியற்ற அத்திமரமாய்‌ வாழ வேண்டாம்‌ 


இயேசு, தமது திருப்பணிப்‌ பயணத்தில்‌, ஒரு முறை 
தன்‌ சீடர்களோடு சென்றுகொண்டிருந்தபோது, அவருக்கும்‌ 
பிறருக்கும்‌ பசியுண்டாயிற்று. அப்போது, எதிரேஒருஅத்திமரம்‌, 
மிகுந்த இலைகளோடு கனிமரம்‌ போலக்‌ காட்சியளித்தது. 
அருகே சென்று பார்த்தபோது, அதில்‌ இலைகளேயன்றி 
வேறொன்றையும்‌ காணாத இறைமகன்‌ சினந்து, இனி 
ஒருக்காலும்‌ உன்னிடத்தில்‌ கனி உண்டாகாதிருக்கக்கடவது 
எனக்‌ கூறினார்‌. உடனே அத்திமரம்‌ பட்டுப்போயிற்று என 
நற்செய்தி நூலில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. (மத்தேயு 21 - 19, 
20) நமது வாழ்விலும்‌ சிறப்பான புறத்தோற்றம்‌ இருந்தாலும்‌, 
சீரிய நற்பண்புகள்‌ காணப்படாதுபோனால்‌, நாமும்‌ இறைச்‌ 
சினத்துக்கு இலக்காவோம்‌ என்பதை உணர்த்தவே இதனை 
அடையாளமாகச்‌ செய்தார்‌ இயேசு பிரான்‌. 


இவ்வாறாக, உள்ளார்ந்த அகத்தூய்மையும்‌ அன்பும்‌ 
அறமும்‌ இன்றி, புறத்தோற்றத்தில்‌ மட்டும்‌ அறவோர்‌ போல்‌ 
காட்சியளிக்கும்‌ வெளிவேட மாய்மால வாழ்வை, இயேசு 
பெருமானும்‌ சித்தர்களும்‌ ஒன்றுபட்ட குரலில்‌, கண்டித்து 
இனம்காட்டுவதை இப்பாடல்களும்‌ திருமொழிகளும்‌ நமக்கு 

உணர்த்துகின்றன. 
(தொடரும்‌) 


80 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


அமெரிக்கப்‌ பெண்‌ கவிஞர்கள்‌ தொடர்‌ 11 


12. நிக்கி ஜியோவானி அமெரிக்க எழுத்துலகின்‌ 


வீரமங்கை! 


மேனகா நரேஷ்‌ 
நியு ஜெர்சி 


AN 
யோலேண்ட்‌ கார்னீலியா நிக்கி ஜியோவானி ஜூனியர்‌ 
என்ற இயற்பெயர்‌ கொண்ட நிக்கி ஜியோவானி, ஜூன்‌ 7, 
1943 ஆம்‌ ஆண்டு நாக்ஸ்வில்‌, டென்னஸியில்‌ பிறந்தார்‌. 
கவிஞர்‌, எழுத்தாளர்‌, வர்ணனையாளர்‌, சமூக ஆர்வலர்‌, 
கல்வியாளர்‌ என்று பன்முகத்‌ திறமைகளை உள்ளடக்கியப்‌ 
பெண்ணாக இவர்‌ திகழ்கிறார்‌. உலகின்‌ மிகவும்‌ 
பிரபலமான ஆப்பிரிக்க-அமெரிக்க கவிஞர்களில்‌ ஒருவராகக்‌ 
கருதப்படும்‌ இவர்‌, கவிதைத்‌ தொகுப்புகள்‌, கவிதைப்‌ 
பதிவுகள்‌, கட்டுரைகள்‌, குழந்தைகள்‌ இலக்கியம்‌ போன்றப்‌ 
பலதரப்பட்டப்‌ படைப்புகளை வெளியிட்டுள்ளார்‌. 


நிக்கி ஜியோவானி 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 81 


சிறு குழந்தையாக இருந்தபோதே எழுதும்‌ ஆர்வம்‌ 
இவருக்குள்‌ வளர்ந்தது. நிக்கி, கதைகளைப்‌ படிக்கவும்‌ 
எழுதவும்‌ விரும்பினார்‌. மேலும்‌ அவர்‌ எழுதிய கதைகளைத்‌ 
தனது நண்பர்கள்‌ மற்றும்‌ குடும்பத்தினருடன்‌ பகிர்ந்து 
கொள்வதில்‌ ஆர்வம்‌ காட்டினார்‌. நிக்கியின்‌ குடும்பம்‌ தங்கள்‌ 
இனத்தைப்‌ பெருமைகொண்டு நேசிக்க அவருக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தது. தனது பாரம்பரியம்‌ மற்றும்‌ இனம்‌ குறித்துத்‌ 
தன்னுடையப்‌ பாட்டியிடம்‌ கற்றுக்கொண்ட நிக்கி, அவர்‌ மீது 
அளவுகடந்த பாசத்தை வைத்திருந்தார்‌. 

தனது கல்லூரிப்‌ படிப்பை நாஷ்வில்லி, டென்னசியில்‌ 


உள்ள ஃபிஸ்க்‌ யுனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்தில்‌ 
தொடர்ந்தார்‌ நிக்கி. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌, புதுமையான 
வழிகளில்‌ கறுப்பின மக்களின்‌ பாரம்பரியத்தைப்‌ பற்றி 
மேலும்‌ வெளிப்படுத்த விரும்பி, கல்லூரியின்‌ இலக்கிய 
இதழின்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்றினார்‌. 1968 இல்‌ பி.ஏ. 
(வரலாறு) படிப்பை முடித்துப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 1960 களின்‌ 
பிற்பகுதியில்‌ பிளாக்‌ ஆர்ட்ஸ்‌ இயக்கத்தின்‌ முதன்மையான 
எழுத்தாளர்களில்‌ ஒருவராகப்‌ புகழ்‌ பெற்றார்‌. அந்த 
காலக்கட்டத்தின்‌ சிவில்‌ உரிமைகள்‌ இயக்கம்‌ மற்றும்‌ கறுப்பு 
சக்தி இயக்கம்‌ ஆகியவற்றின்‌ தாக்கத்தால்‌, அவரது ஆரம்பகால 
படைப்புகள்‌ வலுவான, போர்க்குணமிக்க ஆப்பிரிக்க- 
அமெரிக்கக்‌ கண்ணோட்டத்தில்‌ எழுதப்பட்டவையாக 
விளங்குகின்றன. சக எழுத்தாளர்‌ ஒருவர்‌ அவரை "கருப்புப்‌ 
புரட்சியின்‌ கவிஞர்‌” என்று அழைத்தார்‌. 1970 களில்‌, அவர்‌ 
குழந்தைகள்‌ இலக்கியங்களை எழுதத்‌ தொடங்கினார்‌, மேலும்‌ 
பிற ஆப்பிரிக்க- அமெரிக்க பெண்‌ எழுத்தாளர்களை ஊக்குவிக்க 
நிக்டாம்‌ லிமிடெட்‌ (NikTom Lt) என்ற பதிப்பகத்தை 
நிறுவினார்‌. தொடர்ந்து வந்த அவரது படைப்புகள்‌,சமூகப்‌ 
பிரச்சினைகள்‌, மனித உறவுகள்‌ மற்றும்‌ ஹிப்‌ ஹாப்‌ நடனம்‌ 
பற்றி விவாதித்தன. "நாக்ஸ்வில்லி, டென்னசி" மற்றும்‌ 
"நிக்கி- ரோசா" போன்ற இவரது புகழ்பெற்றக்‌ கவிதைகள்‌ பிற 
தொகுப்புகளில்‌ மீண்டும்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 

1960 களின்‌ பிற்பகுதியில்‌ கறுப்பு உரிமைகள்‌ இயக்கத்தில்‌ 
இருந்து அவரது கவிதைகள்‌ முதன்முதலில்‌ வெளிவந்த போது, 
அவர்‌ சர்ச்சைக்குரிய கவிஞராக பலரது கவனத்தை ஈர்த்தார்‌. 


82 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ அமெரிக்காவின்‌ கவிதை 
நிலப்பரப்பை அலங்கறிப்பதற்காக மிகவும்‌ கம்பீரமான 
நடையில்‌ எழுதப்பட்ட நிக்கி ஜியோவானியின்‌ கவிதைகள்‌ 
அச்சமற்ற, உற்சாகமான புத்திசாலித்தனத்தை உள்ளடக்கியதாக 
விளங்குவதால்‌ மிகவும்‌ மதிக்கப்படும்‌ கவிஞராக நிக்கி 
இகழ்கிறார்‌. 

பாட்டியின்‌ மரணம்‌ அவரை வெகுவாகப்‌ பாதித்த 
சமயத்தில்‌, அந்த சோகத்திலிருந்து மீள்வதற்காகக்‌ கவிதைகள்‌ 
எழுதத்‌ தொடங்கினார்‌ நிக்கி. பிளாக்‌ ஃபீலிங்‌, பிளாக்‌ டாக்‌ 
(Black feeling, Black talk ) (1968) என்ற அவரது முதல்‌ 
கவிதைத்‌ தொகுப்பில்‌ சேகரிக்கப்பட்ட அவரது ஆரம்பகால 
கவிதைகள்‌, சிவில்‌ உரிமைகள்‌ இயக்கம்‌ (Civil Rights 
Movement) மற்றும்‌ பிளாக்‌ பவர்‌ (Black Power) இயக்கங்கள்‌ 
மீது அவர்‌ கொண்டிருந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்தின. 
நவீன ஆப்பிரிக்க- அமெரிக்கக்‌ கவிதைகளின்‌ மிக முக்கியமான 
தொகுதிகளில்‌ ஒன்றாக இந்தக்‌ கவிதைத்‌ தொகுப்பு 
விளங்குகிறது. 

இந்தத்‌ தொகுப்பிலிருந்து நிக்கி ஜியோவானியின்‌ மிகவும்‌ 
விரும்பப்படும்‌ கவிதைகளில்‌ ஒன்றாகக்‌ கருதப்படும்‌ 
நிக்க-ரோசா என்றக்‌ கவிதையை சற்றே ஆராயலாம்‌. 
வெள்ளையர்களின்‌ கண்ணோட்டத்தில்‌ கறுப்பின மக்களின்‌ 
வாழ்க்கையைப்‌ பார்க்கும்‌ விதத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது 
இந்தக்‌ கவிதை. ரோசா பார்க்ஸ்‌, மார்ட்டின்‌ லூதர்‌ கிங்‌ ஜூனியர்‌ 
போன்ற முக்கிய ஆப்பிரிக்க-அமெரிக்கப்‌ பிரமுகர்களின்‌ 
வாழ்க்கையை வெள்ளையர்களின்‌ பார்வையிலேயே 
எப்போதும்‌ மறுபரிசீலனை செய்ய வேண்டியது ஏன்‌? இந்தச்‌ 
சிந்தனையின்‌ வெளிப்பாடகவே “நிக்கி-ரோசா” எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. கறுப்பின மக்களின்‌ வாழ்க்கை துன்பம்‌ 
நிறைந்ததாகவே பெரும்பாலான வெள்ளையர்களால்‌ 
சித்தரிக்கப்படுகிறது. ஆனால்‌ நிக்கியின்‌ குடும்பம்‌ 
வறுமையில்‌ இருந்தாலும்‌ அவருடைய குழந்தைப்பருவம்‌ 
மகிழ்ச்சி, அன்பு, குடும்பத்தினரின்‌ அரவணைப்பு போன்ற 
இனிய நிறைவுகளால்‌ நிறைந்தே இருந்தது என்றக்‌ கருத்தை 
மையப்படுத்தி இந்தக்‌ கவிதையை படைத்திருக்கிறார்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 83 


“And if you become famous or something 

they never talk about how happy you were to have 

your mother 

all to yourself “ 

என்ற வரிகளின்‌ தமிழாக்கம்‌: 

நீங்கள்‌ ஏதோ ஓரு வகையில்‌ பிரபலமாகிவிட்டால்‌ 

உங்கள்‌ அம்மா 

உங்களுக்கு எல்லாமாக இருந்ததால்‌ எவ்வளவு 
மகிழ்ச்சியாக இருந்தீர்கள்‌ என்பதைப்‌ பற்றி அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ பேச மாட்டார்கள்‌” 

கறுப்பின மக்கள்‌ மகிழ்ச்சியாக இருந்தாலும்‌, அந்த 
மகிழ்ச்சியைக்கூட அங்கீகரிக்க விரும்பாத வெள்ளையர்களின்‌ 
மனப்பான்மையைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன இந்த வரிகள்‌. 

இந்தத்‌ தொகுப்பில்‌ இடம்பெற்ற மற்றுமொரு புகழ்பெற்ற 
கவிதை, “நாக்ஸ்வில்‌, டென்னஸீ” (Knoxville, Tennessee) 
. இந்தக்‌ கவிதையில்‌, நிக்கி தன்‌ சிறுவயது ஞாபகங்களை 
ஏக்கத்துடன்‌ நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. நாக்ஸ்வில்‌ நகரம்‌ 
அவருக்கான அடையாளத்தையும்‌ உலகத்தைப்‌ பற்றியக்‌ 
கண்ணோட்டத்தையும்‌ எவ்வாறு செதுக்கியது என்பதைப்‌ 
பற்றி இந்தக்‌ கவிதையில்‌ விவரித்திருக்கிறார்‌. கூடுதலாக, 
நாக்ஸ்வில்லின்‌ ஒதுக்கிவைக்கப்பட்ட கறுப்பின குடியிருப்பு 


களில்‌ வாழ்ந்த மக்களின்‌ அனுபவங்களை சித்தரிப்பதாகவும்‌ 
இந்தக்கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. இந்தக்கவிதையிலிருந்து 
சில வறிகள்‌; 


1 always like summer 
Best 

you can eat fresh corn 
From daddy's garden 
And okra 

And greens 


84 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


And cabbage 

And lots of 

Barbeque 

And buttermilk 

And homemade ice-cream 

At the church picnic 

And listen to 

Gospel music 

Outside 

At the church 

என்ற கவிதை வரிகளின்‌ தமிழாக்கம்‌ ; 
நான்‌ எப்போதும்‌ கோடையை விரும்புகிறேன்‌ 
அது மிகச்‌ சிறந்தது 

அப்பாவின்‌ தோட்டத்திலிருந்து 
நீங்கள்‌ புதிய சோளம்‌ சாப்பிடலாம்‌ 
மற்றும்‌ வெண்டைக்காய்‌ 

மற்றும்‌ கரைகள்‌ 

மற்றும்‌ முட்டைக்கோஸ்‌ 

மற்றும்‌ நிறைய 

சுட்ட இறைச்சி 

மற்றும்‌ மோர்‌ 

மற்றும்‌ வீட்டில்‌ செய்த ஐஸ்கிரீம்‌ 
இவையனைத்தும்‌ தேவாலய சுற்றுலாவில்‌ சாப்பிடலாம்‌ 
மற்றும்‌ தேவாலய பாடகர்களின்‌ சத்தம்‌ 


தேவாலயத்தின்‌ வெளியே கேட்கலாம்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 85 


ஒரு உற்சாகமான குழந்தைப்‌ பேசுவது போன்ற 
எளிமையான சொற்களை இந்தக்‌ கவிதையில்‌ பயன்‌ 
படுத்தியிருக்கிறார்‌. இந்தக்‌ கவிதையில்‌ தன்னுடைய 
குழந்தைப்பருவ கோடைக்கால ஞபகங்களை ஒருவித 
ஏக்கத்துடன்‌ நினைவுபடுத்திப்‌ பார்க்கிறார்‌ நிக்கி. 

கவிதை எழுதுவதில்‌ நிக்கி ஜியோவானி புதுமையானப்‌ 
பாணியைக்‌ கொண்டவராக விளங்குகிறார்‌. கறுப்பின 
மக்களின்‌ வாழ்க்கையின்‌ மறுபக்கத்தைப்‌ பார்க்க அவரது 
கவிதைகளின்‌ வழியே அனுமதிக்கிறார்‌. 1960களில்‌ 
சிவில்‌ உரிமைகள்‌ இயக்கத்தில்‌ ஈடுபட்டு "தற்போதைய 
உரையாடலின்‌ உண்மையான இறக்குமதி, பிளாக்‌ v5 
நீக்ரோ” (The True Import Of Present Dialogue, Black vs 
Negro) போன்ற புதிய வகை ஆக்ரோஷமான கவிதைகளை 
உருவாக்கினார்‌. இந்தக்‌ கவிதையில்‌ கறுப்பின மக்களை 
தங்களுடைய நடுத்தரவர்க்க திருப்தியான மனப்பாங்கைப்‌ 
புரந்தள்ளச்‌ சொல்கிறார்‌. புரட்சிகரமான செயல்பாடுகளால்‌ 
தங்களுடைய நியாயங்களுக்காகப்‌ போராட அறைகூவல்‌ 
விடுக்கிறார்‌. இந்தக்‌ கவிதையிலிருந்து சில வரிகள்‌; 

Nigger 

Can you kill 

Can you 

Can a nigger kill 

Can a nigger kill a honkie 

Can a nigger kill the Man 

Can you kill nigger 

Huh? nigger can you kill 

Do you know how to draw blood Can you poison... 

A nigger can die 


We ain't got to prove we can die We got to prove we can 
kill ... Learn to kill niggers 


Learn to be Black men 


86 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


என்ற கவிதை வரிகளின்‌ தமிழாக்கம்‌ ; 

நிக்கர்‌ 

கொல்ல முடியுமா 

உன்னால்‌ முடியுமா 

ஒரு நிக்கர்‌ கொல்ல முடியுமா 

ஒரு குட்டி ஹான்கியைக்‌ கொல்ல முடியுமா? 

ஒரு நிக்கர்‌ மனிதனைக்‌ கொல்ல முடியுமா? 

நிக்கர்‌ உன்னால்‌ கொல்ல முடியுமா 

ஆஹா? நிக்கர்‌ உன்னால்‌ கொல்ல முடியுமா? 

இரத்தம்‌ எடுப்பது எப்படி என்று தெரியுமா 

விஷம்‌ கொடுக்கத்‌ தெரியுமா? 

ஒரு நிக்கர்‌ இறக்கலாம்‌ 

நாம்‌ சாக முடியும்‌ என்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை, 

கொல்ல முடியும்‌ என்பதை நிரூபிக்க வேண்டும்‌... 

நிக்கர்களேக்‌ கொல்லக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ 

கறுப்பு ஆண்களாக இருக்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌... 

நிக்கர்‌, நீக்ரோ போன்ற வார்த்தைகள்‌ கறுப்பின மக்களைக்‌ 
கீழ்த்தரமாகக்‌ குறிப்பிடும்‌ சொற்களாகும்‌. கறுப்பின 
மக்களின்‌ உணர்ச்சிகளைத்‌ தூண்டவே இந்த வார்த்தையைக்‌ 
கவிதையில்‌ பலமுறை உபயோகப்படுத்தியிருக்கிறார்‌. 
கறுப்பின இளைஞர்களுக்குப்‌ பிரகாசமான எதிர்காலத்தைத்‌ 
தரக்கூடியவர்கள்‌ புரட்சியாளர்கள்‌ மட்டுமே என்று நிக்கி 
இந்தக்‌ கவிதையின்‌ மூலம்‌ வலியுறுத்துகிறார்‌. 1968 ஆம்‌ 
வருடம்‌ சிவில்‌ உரிமைகள்‌ போராளி டாக்டர்‌ மார்டின்‌ லூதர்‌ 
கிங்‌ கொல்லப்பட்டப்‌ பிறகு எழுதப்பட்ட கவிதை இது 
என்பது குறிப்பிடத்தகுந்தது. 

இதுபோன்ற உணர்ச்சிமிகுக்‌ கவிதைகளின்‌ தொகுப்பாக 


“பிளாக்‌ ஃபீலிங்‌, பிளாக்‌ டாக்‌/ பிளாக்‌ ஜட்ஜ்மெண்ட்‌” என்ற 


கவிதைத்தொகுப்பு விளங்குகிறது. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 87 


நிக்கி ஜியோவானி இன சமத்துவத்தைப்‌ பற்றி எழுதியது 
மட்டுமல்லாமல்‌, பாலின சமத்துவத்திற்காகவும்‌ குரல்‌ 
கொடுத்தார்‌. "ரெவலூசியனரி ட்நீமஸ்‌” (Revolutionary 
Dreams, 1970) கவிதையில்‌, பெண்கள்‌ இயல்பான 
மனநிலையில்‌ இருந்தாலே புரட்சிகள்‌ செய்யலாம்‌ என்ற 
கருத்தை முன்வைக்கிறார்‌. 
“Then I awoke and dug 
that if [ dreamed natural 
dreams of being a natural 
woman doing what a woman 


does when she & natural 


> 


I would have a revolution’ 

என்ற வரிகளின்‌ தமிழாக்கம்‌) 

“பிறகு நான்‌ விழித்தேன்‌ 

ஒரு பெண்‌ இயற்கையாக இருக்கும்போது 

என்ன செய்கிறாளோ 

அதையே இயற்கையான பெண்ணாக 

நான்‌ கனவு கண்டால்‌ 

எனக்குள்‌ ஒரு புரட்சி ஏற்படும்‌” 

பெண்ணென்பவளின்‌ சக்தியை மையப்படுத்திப்‌ 
புனையப்பட்டக்‌ கவிதை இது. "வுமன்‌ பொயம்‌” (Woman 
Poem,1968) என்ற கவிதையில்‌, கறுப்புக்‌ கலை இயக்கமும்‌, 
இனப்‌ பெருமையும்‌ ஆண்களைப்‌ போல்‌ பெண்களுக்கு 
விடுதலை அளிக்கவில்லை என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌ 
நிக்கி ஜியோவானி ஒரு கறுப்பினப்‌ பெண்ணாக, மகளாக, 
தாயாக, ஆங்கிலப்‌ பேராசிரியராக இருப்பதில்‌ பெருமிதம்‌ 
கொண்டவராக விளங்குகிறார்‌. பெண்ணுரிமைக்‌ கவிதை 
களைப்‌ படைத்து பாலினப்‌ பாகுபாடுகள்‌ எப்படிப்‌ 
பெண்களை சிறுமைப்படுத்துகின்றன என்பதைக்‌ குறித்து 
விவாதிக்கும்‌ சமூகப்‌ போராளியாகத்‌ தன்னை அடையாளப்‌ 
படுத்திக்கொண்டார்‌. 


88 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


1969 ஆம்‌ வருடம்‌ நிக்கி ஒரு ஆண்‌ குழந்தைக்குத்‌ 
தாயானார்‌. அவரது மகன்‌ பிறந்த பிறகு, ஜியோவானி 
ஒரு மோசமான முன்மாதிரியை அமைத்ததாக குற்றம்‌ 
சாட்டப்பட்டார்‌, ஏனெனில்‌ அந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ ஒற்றைத்‌ 
தாய்மார்கள்‌ அதிகமாக இல்லை. தனது மகனின்‌ பிறப்பு 
குழந்தைகளுக்கு வெவ்வேறு ஆர்வங்கள்‌ இருப்பதையும்‌, 
வித்தியாசமான புத்தகங்கள்‌ அவர்களுக்குத்‌ தேவை 
என்பதையும்‌ உணரவைத்தது என்று குறிப்பிடுகிறார்‌ நிக்கி. 
இந்தச்‌ சிந்தனையின்‌ பயனாக ஆறு குழந்தைகள்‌ புத்தகங்களை 
எழுதி வெளியிட்டார்‌. 

ஒற்றைத்‌ தாயாக தன்‌ மகனை வளர்த்த நிக்கியின்‌ 
அனுபவங்கள்‌ அவர்‌ எழுத்தில்‌ தாக்கத்தை ஏற்படுத்தத்‌ 
தொடங்கின. “ஸ்பின்‌ எ ஸாஃப்ட்‌ பிளாக்‌ சாங்‌” (Spin a Soft 
Black Song,1971), “ஈகோ ட்ரிப்பிங்‌” (Ego-Tripping 1973), 
“ வெகேஷன்‌ டைம்‌” (Vacation Time 1980), “தி சன்‌ இஸ்‌ 
சோ க்வயட்‌” (The Sun Is So Quiet (1996), மற்றும்‌ “ஐ 
ஆம்‌ லவ்ட்‌” (1 Am Loved, 2018) ஆகியவை அவர்‌ எழுதிய 
குழந்தைகளுக்கான கவிதைத்‌ தொகுப்புகள்‌. 1970களில்‌ 
அவரது கவிதைகளில்‌ தனிமை, முறியடிக்கப்பட்ட 
நம்பிக்கைகள்‌, குடும்பப்‌ பாசம்‌ ஆகிய கருப்பொருள்கள்‌ 
அதிக முக்கியத்துவம்‌ பெற்றன. 

1990 களின்‌ முற்பகுதியில்‌ ஜியோவானி நுரையீரல்‌ 
புற்றுநோயால்‌ பாதிக்கப்பட்டார்‌. 1999 இல்‌ வெளியிடப்பட்ட 
அவரது புத்தகமான “ப்ளூஸ்‌: ஃபார்‌ ஆல்‌ தி சேஞ்சஸ்‌ ” (Blues: 
For All The Changes, 1999) புற்றுநோயுடனான அவரது 
போராட்டத்தைப்‌ பற்றிய கவிதைகளைக்‌ கொண்டுள்ளது. 
2002 ஆம்‌ ஆண்டில்‌, ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள்‌ விண்வெளிப்‌ 
பயணத்தைத்‌ தொடர வேண்டியதன்‌ அவசியத்தைப்‌ பற்றி 
நாசாவின்‌ முன்‌ நிக்கி பேசினார்‌. பின்னர்‌ “குயில்டிங்‌ தி 
பிளாக்‌-ஐட்‌ பீ: பொயம்ஸ்‌ அண்ட்‌ நாட்‌ க்வயட்‌ பொயம்ஸ்‌” 
(Quilting the Black-Eyed Pea: Poems and Not Quite Poems 
) என்ற கவிதைத்‌ தொகுப்பு இக்கருத்தை வலியுறுத்தும்‌ 
கவிதைகளை உள்ளடக்கியதாக வெளியிடப்பட்டது. இந்தத்‌ 
தொகுப்பிலிருந்து “வீ ஆர்‌ கோயிங்‌ டு மார்ஸ்‌”(We're Going 
1௦ Mars) என்றக்‌ கவிதையிலிருந்து சில வரிகள்‌; 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 89 


And that is why NASA needs to call Black America. 
They need to ask: How did you calm your fears? 


How were you able to decide you were human even when 
everything said you were not? 


How did you find comfort in the face of the improbable 
to make the world you came to your world? 


How was your soul able to look back and 

wonder? 

And they will tell them what to do: 

70 successfully go to Mars and back 

You will need a song. 

இதன்‌ தமிழாக்கம்‌; 

“அதனால்தான்‌ நாசா கருப்பு அமெரிக்காவை அழைக்க 
வேண்டும்‌. 

அவர்களிடம்‌ இவற்றைக்‌ கேட்க வேண்டும்‌: உங்கள்‌ 
பயத்தை நீங்கள்‌ எவ்வாறு அமைதிப்படுத்தினீர்கள்‌ 2 

எல்லாமே நீ மனிதனேயல்ல என்று சொன்னபோதும்‌ 

எப்படி உங்கள்‌ மனிதத்தன்மையை உணர்ந்தீர்கள்‌ 2 

நீங்கள்‌ வுந்த உலகத்தை உங்கள்‌ உலகமாக மாற்றுவதற்கு 
அசாத்தியமான சூழ்நிலையில்‌ எப்படி ஆறுதல்‌ கண்டீர்கள்‌ ? 

உங்கள்‌ ஆன்மாவால்‌ எப்படி திரும்பிப்‌ பார்க்க முடிந்தது 2 

என்ன செய்ய வேண்டும்‌ என்று அவர்கள்‌ சொல்வார்கள்‌: 

வெற்றிகரமாக செவ்வாய்க்கு சென்று திரும்ப 

உங்களுக்கு ஒரு பாடல்‌ தேவைப்படும்‌ என்று. ” 

இந்தக்‌ கவிதையில்‌, கறுப்பின மக்கள்‌ கப்பல்களில்‌ 
அடைக்கப்பட்டு, அடிமைகளாக அமெரிக்காவுக்கு அழைத்து 


வரப்பட்ட கடினமான சூழலே அவர்களை விண்வெளிப்‌ 
பயணத்திற்குத்‌ தயார்செய்துவிட்டது என்று நிக்கி விரக்தியான 


90 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


குரலில்‌ பதிவுசெய்கிறார்‌. அதேசமயம்‌ ஆப்பிரிக்க 
அமெரிக்கர்கள்‌ விண்வெளிப்‌ பயணத்தைத்‌ தொடர 
வேண்டியதன்‌ அவசியத்தைப்‌ பற்றியும்‌ வலியுறுத்துகிறார்‌. 
1987 முதல்‌ 2022 வரை, வர்ஜீனியா டெக்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ எழுத்து மற்றும்‌ ஆங்கில இலக்கியம்‌ கற்பிக்கும்‌ 
பேராசிரியராக நிக்கி பணிபுரிந்தார்‌. இவரது “பைசைக்கிள்ஸ்‌: 
லவ்‌ பொயம்ஸ்‌” (Bicycles: Love 1௦,2009) அவரது 
“லவ்‌ பொயம்ஸ்‌” (Love Poems, 1997) படைப்பின்‌ ஒரு 
துணைப்‌ படைப்பாகும்‌. இரண்டு படைப்புகளும்‌ அவரது 
தாயார்‌, அவரது சகோதரி மற்றும்‌ வர்ஜீனியா டெக்‌ 
வளாகத்தில்‌ 2007 ஆம்‌ ஆண்டு, மாணவன்‌ ஒருவனால்‌ 
படுகொலை செய்யப்பட்டவர்களின்‌ இறப்புகளைக்‌ குறித்து 
ஆராயும்‌ கவிதைகளை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. 


நிக்கி இந்தத்‌ தொகுப்பின்‌ தலைப்பை அன்பின்‌ உருவகமாகத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌. காதலுக்கு நம்பிக்கையும்‌ சமநிலையும்‌ 
தேவை என்றக்‌ கருத்தை வலியுறுத்தவே இந்தத்‌ தலைப்பு. 
நிக்கி தனது பல கவிதைகளை ஜாஸ்‌ மற்றும்‌ மேவாலய 
இசையின்‌ பின்னணியுடன்‌ பேசிப்‌ பதிவு செய்‌ திருக்கிறார்‌. 
உலகம்‌ முழுவதும்‌ பயணம்‌ செய்து, பார்வையாளர்கள்‌ முன்‌ 
தன்‌ கவிதைகளை வாசித்துப்‌ புகழ்பெற்றவர்‌ இவர்‌. பல்வேறு 
பல்கலைக்கழகங்களிலிருந்து 27 கெளரவப்‌ பட்டங்களைப்‌ 
பெற்றுள்ளார்‌. இருபதுக்கும்‌ மேற்‌ பட்ட நகரங்களின்‌ 
திறவுகோலும்‌ இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிக்கி 
ஜியோவானி ஏழு முறை NAACP இமேஜ்‌ விருதைப்‌ 
பெற்றுள்ளார்‌. லாங்ஸ்டன்‌ ஹியூஸ்‌ பதக்கம்‌ பெற்றக்‌ கவிஞர்‌ 
இவர்‌. இவரது கவிதை ஆல்பமான “தி நிக்கி ஜியோவானி 
கவிதைத்‌ தொகுப்புக்காக” (The Nikki Giovanni Poetry 
Collection) கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார்‌. 


பல புகழ்பெற்ற விருதுகளை வென்ற இவர்‌, நியூயார்க்‌ 
நகரத்திலுள்ள குயின்ஸ்‌ கல்லூரி, நியூ ஜெர்சியிலுள்ள ரட்கர்ஸ்‌ 
பல்கலைக்கழகம்‌, ஓஹையோ ஸ்டேட்‌ பல்கலைக்கழகம்‌ 
மற்றும்‌ வர்ஜீனியா டெக்‌ பல்கலைக்கழகம்‌ ஆகிய புகழ்பெற்றக்‌ 
கல்வி நிறுவனங்களில்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌ 
என்பது குறிப்பிடத்தகுந்தது. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 91 


க Nikki Giovan ni 
rar K+ COE TION ௩ 


70607 கொர 


நிக்கி ஜியோவானி 1960களின்‌ கறுப்பின சக்தி மற்றும்‌ 
கறுப்பினக்‌ கலை இயக்கங்களில்‌ (Black Power and Black 
Arts) இருந்து வெளிவந்த சிறந்த ஆப்பிரிக்க- அமெரிக்க 
கவிஞர்களில்‌ ஒருவராகப்‌ பாராட்டப்படுகிறார்‌. 1960 களின்‌ 
பிற்பகுதியிலும்‌ 1970 களின்‌ முற்பகுதியிலும்‌ சேகரிக்கப்பட்ட 
அவரது ஆரம்பகால கவிதைகள்‌ தீவிரமானதாகவும்‌, அவரது 
பிற்கால படைப்புகளை விட போர்க்குணமிக்கதாகவும்‌ 
காணப்படுகின்றன. அவரது கவிதைகள்‌ அரசியல்‌, ஆன்மீகம்‌ 
மற்றும்‌ சமூக விழிப்புணர்வுக்‌ கொண்டவை என்று 
விமர்சகர்களால்‌ விவறிக்கப்படுகிறது. நிக்கி ஜியோவானி 
தனது அஃப்ரிலாச்சியன்‌ வேர்களைப்‌ பற்றிப்‌ பெருமிதம்‌ 


கொள்ளும்‌ கவிஞராகத்‌ திகழ்கிறார்‌. அஃப்ரிலாச்சியன்‌ 
என்ற சொல்‌, அப்பலாச்சியன்‌ பகுதியைப்‌ பூர்வீகமாகக்‌ 
கொண்ட ஆப்பிரிக்க அமெரிக்கரைக்‌ குறிக்கிறது. உலகம்‌ 
அஃப்ரிலாச்சியன்ஸ்களைப்‌ பார்க்கும்‌ விதத்தை மாற்று 
வதற்காகத்‌ தொடர்ந்து தனது எழுத்துப்பணியின்‌ மூலம்‌ 
பணியாற்றிக்கொண்டிருக்கிறார்‌. ஒடுக்குமுறைக்கு எதிராக 
ஓங்கி ஒலிக்கும்‌ குரலாகவே இவரது படைப்புகள்‌ 
விளங்குகின்றன. 


(தொடரும்‌...) 


9௨ | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


13. எளிய முறையில்‌ யாப்பறிவோம்‌! - 14 


அசைப்‌ பிரித்தல்‌ 


நெருப்பலைப்‌ பாவலர்‌, இராம இளங்கோவன்‌ 


பொருளாளர்‌ 
பெங்களூரு தமிச்‌ சங்கம்‌ 


அசைப்‌ பிரிக்கும்‌ பயிற்சி: ௦2. 


யாப்பிலக்கணப்‌ பயிற்சி எடுக்கும்‌ பாவலர்காள்‌! கடந்த 
பாடத்தில்‌ ஈரசைக்‌ கொண்ட இயற்சீர்களை அசை பிரித்தல்‌ 
குறித்து, விரிவாக பாட்டு அடிகள்‌, தனிச்சொற்கள்‌ என்று 
நிறையவே அசை பிரித்து உணர்த்தி, வாய்பாடு, வாய்பாட்டின்‌ 
மனப்பாடப்‌ பாட்டுகளுடன்‌ விளக்கி இருந்தேன்‌. 


ஐந்து திருக்குறள்களை வழங்கி அசை பிரிக்கும்‌ 
பயிற்சியைச்‌ செய்யுமாறு சொல்லியிருந்தேன்‌. நீங்களும்‌ 
மனப்பாடம்‌ செய்து பயிற்சியை எழுதினர்‌! இனி இப்பாடத்தில்‌ 
கழிநெடிலடி சார்ந்த காய்ச்சீர்‌ சொற்கள்‌, பாட்டு வரிகளை 
அசை பிரித்து வழி காட்டுவேன்‌. நீங்களும்‌ இதே போல்‌ 
இப்பாடத்திலும்‌ அசை பிரித்துப்‌ பழகுங்கள்‌. அசை பிரிக்கும்‌ 
பாடத்திற்குள்‌ நுழைவோம்‌ வாருங்கள்‌. 

முன்பே வெண்சீர்‌ வெண்டளை என்பதும்‌ மூவசைக்‌ 
கொண்ட காய்ச்சீர்‌ என்பதும்‌ ஒன்றே என்பதையும்‌, இவை 
வெண்பாவுக்கும்‌ விருத்தமென்ற  மண்டிலத்துக்குமுரிய 
சீர்களென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌. இருப்பினும்‌ மீண்டும்‌ 
இந்தச்‌ சீர்களின்‌ வாய்பாட்டை நினைவூட்டி அசை 
பிரித்தறிவோம்‌. 

நேர்‌ / நேர்‌ / நேர்‌ - தேமாங்காய்‌ 

நிரை / நேர்‌ / நேர்‌ - புளிமாங்காய்‌ 

நிரை / நிரை / நேர்‌ - கருவிளங்காய்‌ 

நேர்‌ / நிரை / நேர்‌ - கூவிளங்காய்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 93 


இவை வெண்சீரான காய்ச்சீர்களின்‌ வாய்பாடாகும்‌. 
இவைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு தான்‌ நாம்‌ அசை 
பிரிக்கப்‌ போகிறோம்‌. இதற்கொரு வாய்பாட்டுப்‌ பாட்டினை 
அறிவோம்‌. இப்பாட்டை உறக்கத்தில்‌ எழுப்பிக்‌ கேட்டாலும்‌ 
சொல்லுமளவிற்கு மனப்பாடம்‌ செய்தாலன்றி அசை பிரிக்க 
இயலாது. என்பதை உணருங்கள்‌. இனி... 
பாட்டு: 
மாவின்‌ முன்னர்க்‌ காய்கனி யடையின்‌ 
வெண்பா வஞ்ச யுரிச்‌சீ ராமே! 
அசை பிரிக்கும்‌ முன்னர்‌ அசைகளில்‌ நேரசை வகை 
களையும்‌, நிரையசை வகைகளையும்‌ மீண்டும்‌ ஒரு முறை 
நினைவுப்‌ படுத்திக்‌ கொள்வது நல்லது. ஆக, 
நேர்‌ அசை நான்கு வகைப்படும்‌: 
1)குற்றெழுத்துத்‌ தனித்து வருவது- ௮. 
2)குற்றெழுத்து ஒற்றடுத்து வருவது- கல்‌. 
3)நெட்டெழுத்துத்‌ தனித்து வருவது - மா. 
4)நெட்டெழுத்து ஒற்றடுத்து வருவது- தேன்‌. 
நேரசைக்குரிய இவற்றை நினைவில்‌ கொள்ள, ௮ தி எம்‌ 
மான்‌ என்பதை மனப்பாடம்‌ செய்யுங்கள்‌. 
நிரை அசை நான்கு வகைப்படும்‌: 
1)இரண்டு குற்றெழுத்துகள்‌ இணைந்து வருவது - பல. 
2)இரண்டு குற்றெழுத்துகள்‌ இணைந்து ஒற்றடுத்து வருவது- 
நிறம்‌. 


3) ஒரு குற்றெழுத்தும்‌ ஒரு நெட்டெழுத்தும்‌ இணைந்து 
வருவது - எனா 
4)ஒரு குற்றெழுத்தும்‌ ஒரு நெட்டெழுத்தும்‌ இணைந்து 
ஒற்றடுத்து வருவது- இறால்‌. 
நிரையசைகளை நினைவில்‌ கொள்ள, அணி குழை அலங்‌ 
கலாள்‌ என்பதை மனப்பாடம்‌ செய்யுங்கள்‌. இதற்கான 


94 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


பாட்டொன்றையும்‌ தருகிறேன்‌. மனப்பாடம்‌ செய்தால்‌ 
அசைகளை எளியதாக பிரித்தறிய இயலும்‌. இதோ அப்பாடல்‌. 


பாடல்‌: 
குறிலே நெடிலே குறில்இணை குறில்நெடில்‌ 
ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 
நேறாம்‌ நிரையும்‌ என்றிசிற்‌ பெயரே! 

- தொல்காப்பியம்‌. 


பாவலர்களே! நுணுக்கமாக ஒரு செய்தியை மனத்தில்‌ 
கொள்ளுங்கள்‌. சில சீர்களின்‌ இடையில்‌ ஒற்று வந்தால்‌ 
எப்படிப்‌ பிரிப்பது என்ற குழப்பம்‌ வரலாம்‌. அப்படி வந்தால்‌, 
ஒற்றுடன்‌ சேர்ந்த ஒரு அசையாகவும்‌ ஒற்றுக்கு அடுத்துள்ள 
எழுத்தை வேறு அசையுடன்‌ சேர்த்துப்‌ பிரித்தல்‌ வேண்டும்‌. 


எடுத்துக்காட்டாக: கற்றார்‌ என்ற சொல்லை... 
கற்‌ + றார்‌ என்று பிரித்தல்‌ வேண்டும்‌. சீருக்கிடையில்‌ 


இரண்டு ஒற்று வந்தால்‌ எப்படிப்‌ பிரிப்பது என்ற தடுமாற்றம்‌ 
வரலாம்‌. அதாவது... 


பார்த்தார்‌ என்ற சீர்‌ போல்‌ வந்தால்‌... 

பார்த்‌ - தார்‌ இப்படி முதலில்‌ உள்ள எழுத்துடன்‌ இரண்டு 
ஒற்றுகளை சேர்த்திணைத்துப்‌ பிரித்தல்‌ வேண்டும்‌. இனி சீர்‌ 
பிரித்தலை என்னுடைய வெண்பா ஒன்றைப்‌ பிரித்தலை உற்று 
நோக்குங்கள்‌. 
நேறிசை வெண்பா: 

முன்குத்தி வேங்கடமும்‌ வீழுமென்றால்‌, எந்தவொரு 

வெள்ளாட்டைச்‌ சிங்கம்‌ மணந்திடுமே 

உள்ளக்கில்‌ 

அச்சந்தான்‌ உச்சமானால்‌ எச்சிலாகும்‌ என்றுணர்ந்தே 

அச்சம்‌ தவிர்த்தல்‌ அறிவு. 

இவ்வெண்பாவை ஒவ்வொரு சீராக ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக 
அசை பிரிப்போம்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 95 


முள்குத்தி - முள்‌ -நேர்‌; குத்‌ -நேர்‌; தி- நேர்‌. 

வேங்கடமும்‌ - வேங்‌ -நேர்‌; கட -நிரை; 

மும்‌ - நேர்‌. 

வீழுமென்றால்‌ - வீ- நேர்‌; முமென்‌ - நிரை; நால்‌ - நேர்‌. 

எந்தவொரு - எந்‌ - நேர்‌; தவொ - நிரை; 

ரு - நேர்‌. 

வெள்ளாட்டைச்‌ - வெள்‌ - நேர்‌; ளாட்‌ - நேர்‌; டைச்‌ - நேர்‌. 

சிங்கம்‌ - சிங்‌ - நேர்‌; கம்‌ - நேர்‌. 

மணந்திடுமே - மணந்‌ - நிரை; திடு - நிரை; மே -நேர்‌. 

உள்ளத்தில்‌ - உள்‌ - நேர்‌; ளத்‌ - நேர்‌; 

தில்‌ - நேர்‌. 

அச்சந்தான்‌- அச்‌ - நேர்‌; சந்‌ - நேர்‌; 

தான்‌ - நேர்‌. 

உச்சமானால்‌- ௨ச்‌ - நேர்‌; சமா - நிரை; 

னால்‌ - நேர்‌. 

எச்சிலாகும்‌- எச்‌ - நேர்‌; சிலா - நிரை; 

கும்‌ - நேர்‌. 

என்றுணர்ந்தே- என்‌ - நேர்‌; றுணர்ந்‌ - நிரை; தே - நேர்‌. 

அச்சம்‌ அச்‌ - நேர்‌; சம்‌ - நேர்‌. 

தவிர்த்தல்‌- தவிர்த்‌ - நிரை; தல்‌ - நேர்‌. 

அறிவு- அறி - நிரை; வு - நேர்‌. 

இப்படித்‌ திருக்குறளையேோ, வேறு மரபுப்பாக்களையோ 
எடுத்து ஓய்விருக்கும்‌ போதெல்லாம்‌ பிரித்தறிந்து ஒப்பிட்டு 
சரி செய்தல்‌ நலம்‌. வெண்பாவின்‌ ஈற்று சீர்‌ நாள்‌ , மலர்‌, காசு, 


பிறப்பு வாய்பாட்டில்‌ தான்‌ முடியும்‌. இவை அசைச்சர்கள்‌ 
எனப்படும்‌. இந்த அசைச்‌ சீர்களாக கண்‌, காண்‌, வான்‌, 


96 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


மான்‌, தான்‌, வீண்‌, பால்‌, கணி, கனி, அறம்‌, அறிவு, சிறப்பு, 
செழிப்பு, ஒழிப்பு, மவா, உளேன்‌, மே, உவப்பு இப்படி 
வருதல்‌ வேண்டும்‌. காசு, பிறப்பு என்ற வாய்பாட்டுக்‌ கேற்ப 
அந்த எழுத்து முடியும்‌ போது கு, ௬, டு, து, பு, று ஆகிய 
எழுத்துகளின்‌ உகர ஓசை கொண்டு முடிதல்‌ வேண்டும்‌. 


மேற்கூறிய எழுத்துகள்‌ தனிக்‌ குறிலுடன்‌ சேர்ந்து, 
தகு, கொசு, மடு, அது, தபு, பெறு என குறிலிணையாய்‌ 
நிரையசையில்‌ வரும்‌. எடுத்துக்‌ காட்டாக ஈற்றுச்‌ சீர்கள்‌. 


பார்‌ - நேர்‌ - நாள்‌ என்ற வாய்பாடு. 

தமிழ்‌ - நிரை- மலர்‌ என்ற வாய்பாடு. 

பாடு - நேர்‌* நேர்‌- காசு என்ற வாய்பாடு. 
உயர்த்து - நிரை* நேர்‌ - பிறப்பு என்ற வாய்பாடு. 


நாள்‌, மலர்‌ ஆகிய ஓரசைச்‌ சீர்கள்‌ வெண்பாவின்‌ ஈற்று 
சீராக வருமே அன்றி வேறெங்கும்‌ வாரா. இனி நீங்களே 
அசை பிரித்தறிய பயிற்சியாக என்னுடைய சில பாட்டுகளைத்‌ 
தருவேன்‌. அசை பிறியுங்கள்‌. 


அசை பிரித்தல்‌ பயிற்சி பாட்டுகள்‌: 
1. அகவல்‌ என்னும்‌ ஆசிரியப்பா. 
மண்ணில்‌ மட்டுமா மாத்தமிழ்‌ நீயும்‌ 2 
விண்ணிலுந்‌ தானே விளைந்த பயிர்நீ! 
கண்ணில்‌ வாழும்‌ கன்னித்‌ தமிழே! 
எண்ணார்‌ தன்னில்‌ இயங்கும்‌ இறையே! 
2. நேரிசை வெண்பா: 
தற்றறிந்தோர்போல்நடி ப்பார்‌; கற்றறிந்த சான்றாண்மைப்‌ 
பெற்றவரை வேண்டுமென்றே பேணீடார்‌ உற்றப்‌ 


பெருமைக்‌ குரியவரைப்‌ பேணா திகழ்வார்‌; 


செருக்ககற்றி வாழ்தல்‌ சிறப்பு. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 97 


3. கலி மண்டிலம்‌: 
இன்பத்தைப்‌ பொங்கவிலே 
ஏருழவர்‌ பொங்கெவும்‌, 
இன்பமுடன்‌ எல்லோரும்‌ 
எருதுபசு விலங்னெமும்‌, 
இன்பத்தைப்‌ பெண்ணினமும்‌ 
இணையின்றிப்‌ போற்றிடவும்‌, 
யபொன்னைப்போல்‌ நல்வாழ்வு 


பொங்டெவும்‌ பொங்கலேவா! 


4. சந்தக்‌ கலி மண்டிலம்‌: 
விண்ணில்தமிழ்‌ நிலவில்தமிழ்‌ விண்மீன்விடி வெள்ளி 
கண்ணும்சிவப்‌ பாக்கும்கதிர்‌ ஒளியில்தமிழ்‌; மேகம்‌ 
மண்ணில்கனில்‌ சிந்தும்மழைத்‌ துளியில்தமிழ்‌; எங்கும்‌ 
மண்ணில்தனில்‌ வீசும்நனி காற்றில்தமிழ்‌ கண்டேன்‌ 
ச. கழிநெடிலடி அறுசீர்‌ ஆசிரிய மண்டிலம்‌: 
இல்லா உறக்கம்‌ ஈந்திட்ட 
ஈழக்‌ கனவே கலையாதே 
எல்லா நம்பிக்‌ கைக்கண்கள்‌ 
என்றும்‌ உப்புச்‌ சுமக்றெகதே! 
தல்லக்‌ கனவும்‌ பல்முளைத்து 
நமது பகையைக்‌ கடிக்காதோ? 
வெல்ல ஈழம்‌ விளைந்த, கன 
வெல்லாம்‌ நிலைக்கக்‌ கலையாதே! 
6. கழிநெடிலடி எழுசீர்‌ ஆசிரிய மண்டிலம்‌: 
பொங்கும்‌ மழையாய்ப்‌ புவியோர்‌ மனத்தில்‌ 
பொதுமறைப்‌ பொங்கல்‌ பொங்கட்டும்‌। 
பொங்கிக்‌ குதிக்கும்‌ அருவியாய்ப்‌ பொதுமறைப்‌ 
பொங்கல்‌ குதித்து ஓடட்டும்‌! 
98 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


எங்கும்‌ பொதுமறைப்‌ பொங்கல்‌ பொங்கி 
இன்பம்‌ வாழ்வில்‌ நிறையட்டும்‌! 
பொங்கு தமிழா புவியோர்‌ நூலாய்ப்‌ 
பொதுமறை ஏற்று வைக்கட்டும்‌! 

7. கழி நெடிலடி எண்சீர்‌ ஆசிரிய மண்டிலம்‌: 
வானவில்லின்‌ வண்ணத்தை அழிப்ப தற்கு 
வானவியல்‌ இதுவரையில்‌ ஆய்ந்த தில்லை; 
வானத்தின்‌ ஓட்டையான ஓசோன்‌ தன்னை 
வகையாகத்‌ தைக்க நூலு மில்லை; 
வானத்தை மூழ்கடிக்க, அடித்துச்‌ செல்ல 

மழைப்பெருக்கா(ல்‌) ஆவதில்லை; ஆனா லின்று 
மானமுள்ள மண்ணாண்ட தமிழி னத்தின்‌ 
மாமறவம்‌, போர்க்குணமும்‌ போன தெங்கே ? 


பயிற்சிப்‌ பாவலர்களே! நீங்கள்‌ முழுமையாக அசை 
பிரித்தறிந்து உணர ஒவ்வொரு பாவகையில்‌ ஒரு பாடல்‌ 
என்று ஏழு பாடல்கள்‌ ஏழு வகைப்பாவில்‌ வழங்கியுள்ளேன்‌. 
மேற்காணும்‌ வாய்பாடு மனனம்‌ செய்து, நான்‌ அசை பிரித்து 
காட்டியுள்ளதை உற்று நோக்கி அறிந்து பாடல்களை அதே 
போல்‌ அசை பிரித்து பயிற்சி எடுங்கள்‌. அசை பிரித்தல்‌ 
மரபுக்‌ கவிதை எழுத முதன்மையானது என்றுணர்ந்து பயிற்சி 
எடுங்கள்‌. 


இப்பாடத்தில்‌ பயிற்சிக்காக வழங்கியுள்ள பாடல்கள்‌ 
மட்டுமல்ல. இவை நிகழ்கால பாட்டுகள்‌ என்பதால்‌ நீங்களும்‌ 
பயிற்சியோடு மரபுப்‌ பாட்டு எழுதவும்‌ உதவும்‌ என்பதால்‌ 
என்னுடைய பாடல்களை வழங்கியுள்ளேன்‌. புதியதாக மரபு 
எழுத முனையும்‌ உங்களுக்கு எடுத்துக்‌ காட்டாக இருக்கும்‌ 
என்பதை உணர்ந்து, கவிதை எழுதவும்‌ இப்பொழுதிலிருந்தே 
முயலுங்கள்‌. அடுத்த பாடத்தில்‌ உங்களை வேறு சில அசை 
பிரித்தலோடு சந்திக்கிறேன்‌. 


யாப்பிலக்கணம்‌ வளரும்‌ 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 99 


14. திருக்குறளும்‌ சாணக்கிய நீதியும்‌ 
வாழ்க்கைத்‌ துணை, குடும்பம்‌ மற்றும்‌ 
குழந்தைகள்‌ பற்றிய ஓப்பீட்டுக்‌ கருத்துகள்‌ 

(Comparative study on Spouse, Family and 
children in Thirukkural and Chanakya Neeti) 


முனைவர்‌ மெய்‌ சித்ரா 


தலைவர்‌, தமிழ்ப்பண்பாட்டு இயக்கம்‌ 
ஆங்காங்‌ 


ஆய்வுச்சுருக்கம்‌ 

உலகப்‌ பொது மறையாய்‌ விளங்கும்‌ திருக்குறள்‌, 
மக்கள்‌ வாழும்‌ நெறிகளையும்‌ கோட்பாடுகளையும்‌ கூறும்‌ 
நூல்‌. பொ.ஆ.மு இரண்டாம்‌ நூற்றாண்டு என்று வரை 
யறுக்கப்பட்ட சமஸ்கிருத மொழி நூலான சாணக்கிய 
நீதி, அரசியல்‌ ஞானி கெளடிலியர்‌ வழங்கிய மக்களை 
வழிப்படுத்தும்‌ நூலான காரணத்தாலும்‌ மனித 
இயற்கையைப்‌ பற்றி 300க்கும்‌ மேற்பட்ட ஈரடிப்‌ பாக்களில்‌ 
கூறும்‌ காரணத்தாலும்‌, திருக்குறளுடன்‌ ஒப்பாய்வு செய்து, 
சில கூறுகளை, இந்த ஆய்வுக்‌ கட்டுரை தருகிறது. இவ்விரு 
நூல்களும்‌ அக்காலத்தில்‌ இருந்த சூழலுக்கு ஏற்ப மக்கள்‌ 
நடைமுறைப்படுத்த வேண்டிய நெறிகளை எடுத்துக்‌ 
கூறுகின்றன. நாடு, மக்கள்‌, சமுதாயம்‌, குடும்பம்‌, அரசு, 
போர்‌, அழுக்காறு என்று பல பொருண்மைகள்‌ இதில்‌ 
இருக்கின்றன. மக்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌, தலைவன்‌ 
(மன்னன்‌) எப்படி இருக்க வேண்டும்‌, எப்படி ஆட்சி 
செய்ய வேண்டும்‌ என்பதை இரு நூல்களும்‌ சொல்கின்றன. 
இரண்டிலும்‌ பல ஒத்த பொருண்மைகள்‌ இருக்கின்றன. 
இன்றைய உலகத்தில்‌ பெரிதும்‌ போற்றப்படுவது குடும்பம்‌, 
குழந்தைகள்‌ என்பது யாவரும்‌ அறிந்ததே, அதைப்பற்றிய 
கருத்துக்களைத்‌ திருவள்ளுவர்‌ பல குறள்களில்‌ 


100 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


குறிப்பிட்டுள்ளார்‌. இக்கட்டுரை, குறிப்பாய்‌ வாழ்க்கைத்‌ 
துணை, குடும்பம்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ தொடர்பான 
கூறுகளைப்‌ பற்றி இரு நூல்களிடையே ஒப்பீடு செய்து சில 
கருத்துக்களை வழங்குகிறது. 
முன்னுரை 

உலகப்‌ பொது மறையாய்‌ விளங்கும்‌ திருக்குறள்‌, 
மக்கள்‌ வாழும்‌ நெறிகளையும்‌ கோட்பாடுகளையும்‌ கூறும்‌ 
நூல்‌. அதைப்‌ போன்று, அரசியல்‌ ஞானி கெளடிலியர்‌ 
வழங்கிய மக்களை வழிப்படுத்தும்‌ நூலான சாணக்கிய நீதி 
நூல்‌, மனித இயற்கையைப்‌ பற்றி கூறும்‌ நூல்‌. இவ்விரு 
நூல்களும்‌ அக்காலத்தில்‌ இருந்த சூழலுக்கு ஏற்ப மக்கள்‌ 
நடைமுறைப்படுத்த வேண்டிய நெறிகளை எடுத்துக்‌ 
கூறுகின்ற. மக்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌, தலைவன்‌ 
(மன்னன்‌) எப்படி இருக்க வேண்டும்‌, எப்படி ஆட்சி 
செய்ய வேண்டும்‌ என்பதை இரு நூல்களும்‌ சொல்கின்றன. 
இரண்டிலும்‌ பல ஒத்த பொருண்மைகள்‌ இருக்கின்றன. 
மக்கள்‌, சமுதாயம்‌, குடும்பம்‌, அரசு, போர்‌, அழுக்காறு 
என்று பல பொருண்மைகள்‌ இதில்‌ இருக்கின்றன. 
அதனால்‌, இந்த இரண்டு நூல்களையும்‌ ஒப்பாய்வு செய்து, 
ஒத்த கருத்துக்களை இந்த ஆய்வுக்‌ கட்டுரை தருகிறது. 
குறிப்பாய்‌, இக்கட்டுரை, வாழ்க்கைத்‌ துணை, குடும்பம்‌ 
மற்றும்‌ குழந்தைகள்‌ தொடர்பான கூறுகளைப்‌ பற்றி ஒப்பீடு 
செய்து சில கருத்துக்களை வழங்குகிறது. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 101 


இதுவரை, சாணக்கிய நீதி உலகில்‌ உள்ள பல 
கோட்பாடுகளுடன்‌ ஒப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. 
ஆயினும்‌ திருக்குறளில்‌ உள்ள சமூகம்‌ ஒப்பீடு செய்த 
கட்டுரைகள்‌ மிகக்‌ குறைவே. அக்குறையை நீக்கும்‌ 
வகையில்‌ இக்கட்டுரை, குடும்பத்தில்‌ உள்ளோரைப்‌ பற்றி 
கூறும்‌ கருத்துக்களை ஒப்புமை செய்து, கருத்துக்களைத்‌ 
தருகிறது. 

இருவள்ளுவருக்கும்‌ சாணக்கியருக்கும்‌ பல ஒத்த 
எண்ணங்கள்‌ இருப்பதை அவர்களது பாடல்கள்‌ வழியாய்‌ 
அறிகிறோம்‌. திருவள்ளுவரைப்‌ போல்‌ சாணக்கியரும்‌ 
மனிதர்களின்‌ தன்மைகளை விளக்கி உள்ளார்‌. இக்‌ 
கட்டுரையின்‌ ஒரு நோக்கம்‌ இருவள்ளுவர்‌ சாணக்கியருக்கு 
சமகாலத்தவராகவோ அல்லது அவருக்கும்‌ முந்தையவ 
ராகவும்‌ இருக்கலாம்‌ என்பதற்கான சில சான்றுகளைக்‌ 
கொடுப்பதும்‌ ஆகும்‌. 
சாணக்கிய நீதி நூலின்‌ பின்புலம்‌ 

அரசியல்‌ ஞானி கெளடில்யர்‌ என்று அழைக்கப்படும்‌ 
விஷ்ணுகுப்தர்‌ ஆசிரியர்‌, எழுத்தாளர்‌, தத்துவவாதி, 
பொருளாதார நிபுணர்‌, சட்ட நிபுணர்‌ மற்றும்‌ அரச 
ஆலோசகர்‌. கிமு 321 இல்‌, கெளடில்யர்‌ முதல்‌ 
மெளரியப்‌ பேரரசர்‌ சந்திரகுப்தர்‌ ஆட்சிக்கு வருவதற்கு 
உதவினார்‌. மெளரியப்‌ பேரரசை நிறுவுவதில்‌ முக்கிய 
பங்கு வகித்ததற்காய்‌ பரவலாகப்‌ புகழப்படுகிறார்‌. 
சந்திரகுப்தா மற்றும்‌ அவரது மகன்‌ பிந்துசாரா ஆகிய இரு 
பேரரசர்களுக்கும்‌ கெளடில்யர்‌ தலைமை ஆலோசகராய்‌ 
பணியாற்றினார்‌. அவர்‌ அர்த்தசாஸ்திரா என்ற நூலின்‌ 
ஆசிரியரும்‌ ஆவார்‌. 

அவர்‌ உருவாக்கிய சமூகம்‌ மற்றும்‌ நெறிமுறை 
கோட்பாடுகள்‌ கொண்ட சாணக்கிய நீதி நூல்‌, பொ.ஆ.மு. 
நான்காம்‌ மற்றும்‌ மூன்றாம்‌ நூற்றாண்டுக்கு இடையில்‌ 
என்று வரையறுக்கப்பட்டது. 300க்கும்‌ மேலான ஈரடிப்‌ 
பாக்களைக்‌ கொண்டது. 


102 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


இந்திய நாட்டில்‌ முறைமைகள்‌, பண்புகள்‌ சரியாய்‌ 
வரையறுக்கப்படாத காலத்தில்‌ நாட்டு மக்களை 
நெறிப்படுத்த, அரசனும்‌ சாமானிய மக்களும்‌ எப்படி வாழ 
வேண்டும்‌ என்பதை இந்நூல்‌ வலியுறுத்துகிறது. குடும்பம்‌, 
அரசு, சமுதாயம்‌ என்று பல்வேறு பொருண்மைகளையும்‌ 
கெளடில்யர்‌ கையாண்டுள்ளார்‌. 


சாணக்கிய நீதி நூலுடனான ஓப்பாய்வுகள்‌ 


இதுவரை, சாணக்கிய நீதி, கெளடிலியரின்‌ மற்றொரு 
நூலான அர்த்த சாஸ்திரத்துடன்‌, மற்றும்‌ சீனாவில்‌ சன்‌ 
சு என்பவர்‌ எழுதிய போர்‌ பற்றிய நூலுடன்‌ ஒப்பாய்வு 
செய்யப்பட்டுள்ளது. மேலும்‌, இருபதாம்‌ நூற்றாண்டு 
அறிஞர்கள்‌ தந்த பல கோட்பாடுகளுடன்‌ (ஹென்றி 
பாயிலின்‌ 14 மேலாண்மை கோட்பாடு) ஒப்பாய்வு 
செய்யப்பட்டுள்ளது. 

இந்தியாவில்‌, தென்னகமும்‌ வடக்கும்‌ தொன்று தொட்டு 
வியாபாரம்‌ மற்றும்‌ கலாச்சார வழியாய்‌ தொடர்புடையது 
என்றும்‌ வடக்கில்‌ வாழ்ந்த சிந்து சமவெளி மக்கள்‌ தென்னக 
மக்கள்‌ என்றும்‌ வரலாற்று ஆய்வாளர்கள்‌ பலரும்‌ தக்கச்‌ 
சான்றுகளுடன்‌ நிறுவியுள்ளது யாவரும்‌ அறிந்ததே. 
சாணக்கிய நீதி நம்முடைய தமிழ்‌ இலக்கியங்களுடன்‌ 
இதுவரையிலும்‌ ஒப்பீடு செய்யப்படவில்லை என்று 
இக்கட்டுரையாளர்‌ நம்புகின்றார்‌. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 103 


கருத்து ஒப்புமைகள்‌ 

திருவள்ளுவர்‌ வழங்கிய உலகப்‌ பொது நூலாம்‌ திருக்குறள்‌, 
தமிழ்‌ மொழியில்‌ மனிதன்‌ வாழும்‌ கோட்பாடுகளைத்‌ 
தரும்‌ நூலாய்‌ விளங்குகிறது. திருவள்ளுவரும்‌ மக்களின்‌ 
வாழ்க்கை நெறி முறைகளை அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 
என்ற மூன்று தலைப்புகளில்‌ 133 அதிகாரங்களில்‌ 1330 
குறள்களில்‌ வலியுறுத்துகிறார்‌. திருக்குறள்‌ கருத்துக்கள்‌ பிற 
புனித நூல்களான பகவத்‌ கீதை. விவிலியம்‌. புத்த மதம்‌ 
போன்ற நூல்களுடன்‌ ஒப்பாய்வு செய்யப்பட்டு கட்டுரைகள்‌ 
வெளிவந்துள்ளன. 


சாணக்கிய நீதி நூல்‌, அரசனும்‌ சாமானிய மக்களும்‌ 
எப்படி வாழவேண்டும்‌ என்பதை வலியுறுத்துவதால்‌, இந்த 
இரு நூல்களும்‌ அறம்‌, பொருள்‌ பற்றி குறிப்பிடுவதைக்‌ 
காணலாம்‌. அதனால்‌, பல இடங்களில்‌, ஒத்த கருத்துக்களைக்‌ 
கொண்டதாய்‌ விளங்குகின்றன. 


இல்வாழ்க்கை, வாழ்க்கைத்‌ துணை நலம்‌, மக்கட்‌ பேறு, 
அன்புடைமை, கல்வி, கல்லாமை, சிற்றினம்‌ சேராமை, 
சுற்றம்‌ தழால்‌, நட்பு, நட்பாராய்தல்‌, பழைமை, தீ நட்பு, 
கூடா நட்பு, பெண்வழிச்‌ சேரல்‌, உள்பட பல்வேறு 
பொருண்மைகளுடன்‌ குடும்பம்‌ பற்றியும்‌, இல்வாழ்க்கை 
பற்றியும்‌, கணவன்‌, மனைவி, மக்கள்‌, நண்பர்கள்‌ எப்படி 
இருக்க வேண்டும்‌ என்பதை இரு நூல்களிலும்‌ நாம்‌ காண 
முடிகிறது. இக்கட்டுரை, குடும்பம்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ 
பற்றிய கருத்துகளில்‌ உள்ள சில பொருண்மைகளை ஒப்பீடு 
செய்து, சில கருத்துக்களை மட்டும்‌ வழங்குகிறது. 
ஆய்வு முறை 

தமிழறிஞர்‌ மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ திருக்குறளுக்கு 
எழுதிய உரையையும்‌, முனைவர்‌ ராதாகிருஷ்ணன்‌ பிள்ளை 
அவர்கள்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்த சாணக்கிய 
நீதி நூலின்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்பிலிருந்து பெற்ற 
பாடல்களையும்‌ இங்கு ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இரு 
நூல்களிலும்‌ நேரடியான ஒரே மாதிரியான கருத்துக்கள்‌ 
இல்லாவிட்டாலும்‌, பெரும்பாலும்‌ ஒத்துப்‌ போகும்‌ 


104 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


கருத்துக்கள்‌ இங்கு தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கருத்துக்கும்‌ 
பல குறட்பாக்களைத்‌ தரலாம்‌. இங்கு சில குறட்பாக்களை 
மட்டுமே இக்கட்டுரையாளர்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ளார்‌. 
வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ 

திருவள்ளுவர்‌ வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ என்று 
அதிகாரத்தில்‌, சிறந்த குடும்பம்‌ பற்றிய விளக்கத்தைத்‌ 
தருகிறார்‌. 

மங்கலம்‌ என்ப மனைமாட்சி மற்று அகன்‌ 
நன்கலம்‌ நன்மக்கட்‌ பேறு. ' (குறள்‌ 60) 

இக்திருக்குறளுக்கு மு. வரதராசனார்‌ அவர்கள்‌ உரை 
எழுதும்போது, “மனைவியின்‌ நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு 
மங்கலம்‌ என்று கூறுவர்‌: நல்ல மக்களைப்‌ பெறுதலே அதற்கு 
நல்லணிகலம்‌ என்று கூறுவர்‌, ' என்று கூறுவார்‌. அத்தகைய 
மனைவியின்‌ நற்பண்புகளையும்‌, குழந்தைகளைப்‌ 
பெறுவதைப்‌ பற்றியும்‌, சாணக்கிய நீதியில்‌, சாணக்கியர்‌ பல 
இடங்களில்‌ எடுத்துக்‌ கூறுகிறார்‌. அவற்றில்‌, * நன்மை தரும்‌ 
அனைத்தும்‌” என்ற பகுதியின்‌ கீழ்‌ மூன்று பாடல்களில்‌, 
பாசமுள்ள பண்புள்ள மனைவி, தகுதியான குழந்தைகள்‌ 
வைப்பது இல்வாழ்க்கையில்‌ இன்பத்தைச்‌ சேர்க்கும்‌ 
என்கிறார்‌. 

உலக துன்பங்களில்‌ இம்மூன்றும்‌ அழுத்தத்தைக்‌ 
குறைக்கும்‌: 

தகுதியான குழந்தைகள்‌, பாசமுள்ள மனைவி, 

மற்றும்‌ நல்லோரின்‌ சகவாசம்‌ ' (நீதி : 8.4) 

ஒருவருக்கு அன்பான மனைவியும்‌, ஏராளமான 
செல்வமும்‌ இருந்தால்‌, 

மென்மையான மற்றும்‌ தகுதியான வழித்‌ தோன்றல்கள்‌, 

குடும்பத்தில்‌ பேரக்குழந்தை, 

சொர்க்கத்தில்‌ இன்னும்‌ ஏதாவது இருக்றைதா?' (நீதி : 
கடம்‌] 


மகிழ்ச்சியான வீடு, அறிவார்ந்த குழந்தைகள்‌, 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 105 


அழகான மற்றும்‌ மென்‌ பேச்சுடைய மனைவ, 
ஆசையை நிறைவேறும்‌ செல்வம்‌, தாம்பத்தியச்‌ சுகம்‌, 
கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியும்‌ அடியார்கள்‌, 
விருந்தனர்களுக்கு விருந்தோம்பல்‌, தினமும்‌ சிவ 
வழிபாடு, 
குமிம்பத்திற்குச்‌ சுவையான உணவு மற்றும்‌ பானங்கள்‌, 
எப்பொழுதும்‌ நல்லோரின்‌ சகவாசக்‌ கொண்டாட்டம்‌, 
இந்த இல்லக்காரின்‌ நிலை உண்மையில்‌ பாக்கியமானது ' 
(நீதி : 8.14) 
பண்டைய காலத்தில்‌, குடும்பத்திற்கு எவ்வளவு சிறப்பு 
செய்திருக்கிறார்கள்‌ என்பது இதிலிருந்து அறியலாம்‌. 
மக்கட்பேறு 
வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ என்ற அதிகாரத்திலேயே, 
மக்கள்‌ பேற்றைப்‌ பற்றிய கருத்துக்களைக்‌ குறிப்பிட்ட 
திருவள்ளுவர்‌, மக்கள்‌ பேறு என்ற ஒரு அதிகாரம்‌ 
முழுவதிலும்‌, குழந்தைகளைப்‌ பற்றிய கருத்துக்களைச்‌ 
செறிவுடன்‌ எடுத்துக்‌ கூறுகிறார்‌. 
“பெறுமவற்றுள்‌ யாமறிவது இல்லை அறிவறிந்த 
மக்கட்பேறு அல்ல பிற.” (குறள்‌ 61) 
என்ற குறளில்‌, 'பெறத்தகுந்த பேறுகளில்‌ அறிய 
வேண்டியவற்றைஅறியும்‌ நன்மக்களைப்‌ பெறுவதைத்‌ 
தவிர, மற்றப்‌ பேறுகளை யாம்‌ மதிப்பதில்லை,” என்று 
நன்மக்களைப்‌ பெறுவதிலே குடும்பத்திற்கு பெருமையும்‌ 
மதிப்பும்‌ சேரும்‌ என்கிறார்‌. 
திருவள்ளுவர்‌ அடுத்த குறளில்‌, 
எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா பழிபிறங்காப்‌ 
பண்புடை மக்கட்‌ பெறின்‌. ' (குறள்‌ 62) 
“பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களைப்‌ பெற்றால்‌ 
ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும்‌ தீவினை பயனாகிய 


துன்பங்கள்‌ சென்று சேரா', என்று கூறி, பண்புடைய 


106 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


மக்களைப்‌ பெற்றோர்‌, துன்பங்களைக்‌ தவிர்ப்பார்கள்‌ என்று 
அறிவுறுத்துகிறார்‌. 

இதைப்‌ போன்று, “காலங்களின்‌ உணர்வுகள்‌' என்ற 
பகுதியில்‌ சாணக்கியர்‌, 

குழந்தை இன்றி, கும்பம்‌ பாழ்‌ 

உறவினர்கள்‌ இன்றி, வாழ்விடங்கள்‌ பாழ்‌ 

மூடர்கரெடைய மனம்‌ பாழ்‌ 

மற்றும்‌ ஏழை எதுவுமே இல்லாமல்‌ பாழ்‌ (நீதி: 7.11) 


குழந்தைகள்‌ இல்லாத குடும்பம்‌ பாழாகிவிடும்‌ என்று 
கூறுகிறார்‌. 


மேலும்‌ “ செய்யக்கூடியவை” என்ற பகுதியில்‌ சாணக்கியர்‌, 
அறிவார்ந்தோர்‌ தங்கள்‌ குழந்தைகளை வளர்க்கிறார்கள்‌ 
நல்லொழுக்கத்துடன்‌ இருக்க 
நன்னடத்தை மற்றும்‌ நெறிமுறை உள்ள குழந்தைகள்‌ 
அவர்களின்‌ குடும்பங்களுக்கு. பெருமை சேர்ப்பார்கள்‌ 
(நீதி: 10.14) 
என்று கூறுவதில்‌, குழந்தைகளை நன்முறையில்‌ 
வளர்த்தால்‌ அவர்கள்‌ குடும்பங்களுக்கு பெருமை சேர்ப்‌ 
பார்கள்‌ என்பதை மிகவும்‌ அறிவார்ந்து எடுத்து விளக்குகிறார்‌. 
அதே அதிகாரத்தில்‌ திருவள்ளுவர்‌ மற்றொரு குறளில்‌, 
தந்தை மகற்காற்றும்‌ நன்றி அவையத்து 
முத்தி இருப்பச்‌ செயல்‌. ((குறள்‌ 67) 
தந்தை தன்‌ மகனுக்குச்‌ செய்யத்தக்க நல்லுதவி, 
கற்றவர்‌ கூட்டத்தில்‌ தன்‌ மகன்‌ முந்தியிருக்கும்படியாய்‌ 
அவனைக்‌ கல்வியில்‌ மேம்படச்‌ செய்தலாகும்‌, ' பெற்றோர்‌ 
தன்‌ குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை அளிப்பது, தந்‌ைத 
குழந்தைகளுக்கு ஆற்றும்‌ உதவி என்று எடுத்துச்‌ சொல்கிறார்‌. 
இதற்கு இணையாய்‌, சாணக்கிய நீதியில்‌, “செய்யக்‌ 
கூடியவை” என்ற பகுதியில்‌, 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 107 


உங்கள்‌ மகளை நல்ல குடும்பத்தில்‌ திருமணம்‌ செய்து 
கொடுங்கள்‌ 

உங்கள்‌ மகனுக்குச்‌ சிறந்த கல்வியைக்‌ கொடுங்கள்‌ 

எதிரியைத்‌ துன்புறுத்தல்களால்‌ கட்டுங்கள்‌ 

மேலும்‌ நேர்மையான நண்பர்களுடன்‌ பழகுங்கள்‌” (நீதி: 
10.13) 

இன்று மகனுக்கும்‌ மகளுக்கும்‌ பெற்றோர்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பதை எடுத்துச்‌ சொல்கிறார்‌. 

மேலும்‌, “கற்றல்‌' என்ற பகுதியில்‌, குழந்தைகளுக்கு 
கல்வி கொடுக்காத பெற்றோர்‌, அவர்களுக்கு எதிரி 
என்பதை, அன்னங்கள்‌ நடுவே கொக்கைப்‌ போன்று தனித்து 
நிற்க வேண்டும்‌ என்று எடுத்துச்‌ சொல்கிறார்‌. 

பெற்றோர்களே எதிரிகள்‌ 

கல்வி கொடுக்கப்படாத ஒரு குழந்தைக்கு 

அவர்‌ அன்னங்களுக்கு நடுவே கொக்கு போல்‌ நிற்பார்‌ 

எந்தச்‌ சமூகக்‌ கூட்டத்திலும்‌ ' (நீதி: 4.1) 

இவ்வாறு, வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ மற்றும்‌ மக்கட்பேறு 
என்ற குடும்பம்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ தொடர்பான சில 
பொருண்மைகள்‌ ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளன. 
ஆய்வு எல்லை வரையறைகள்‌ 

இக்கட்டுரை, சில ஆய்வு எல்லை வரையறைகளுடன்‌ 
எழுதப்பட்டுள்ளது. 

இருவேறு நாடுகளின்‌ சூழலுக்கு ஏற்ப, ஓத்த கருத்துக்கள்‌ 
ஆய்வு செய்து, தரப்பட்டுள்ளன. ஒன்றுக்கொன்று 
முழுமையாய்‌ ஒத்து இருப்பது சாத்தியமல்ல. அதன்‌ 
அடிப்படையில்‌ இந்த ஒப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. 

இக்கட்டுரையில்‌ இரு நூல்கள்‌ இடையே பல கருத்துக்கள்‌ 
இருந்த போதும்‌, ஒரு சில குடும்பம்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ 
தொடர்பான கருத்துக்கள்‌ மட்டுமே ஆய்விற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளன. 


108 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


ஒரே கருத்துக்கு, மேலும்‌ பல குறள்களும்‌ கொடுக்கப்‌ 
படலாம்‌. இங்கு சில குறட்பாக்கள்‌ மட்டுமே 
தரப்பட்டுள்ளன. 


எதிர்கால ஆய்வுகள்‌ 


இத்தகைய கருத்து ஒற்றுமைகள்‌ இந்த இரு நூல்களிலும்‌ 
மேலும்‌ பல உண்டு. மென்மேலும்‌ பல கருத்துக்களையும்‌, 
பல தமிழ்‌ இலக்கியங்களுடன்‌ ஓஒப்பாய்வுகளையும்‌ 


செய்து, பரந்த இந்திய பண்பாடுகள்‌ இடையே உள்ள பல 
ஒற்றுமைகளை அறிய இயலும்‌. 
முடிவுரை 

உலகப்‌ பொது நூலாம்‌ திருக்குறளிலும்‌, சாணக்கிய 
நீதியிலும்‌ உள்ள குடும்பம்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ தொடர்பான 
கருத்துக்களை எடுத்துக்‌ கூறும்‌ போது, இரு அறிஞர்களும்‌, 
குடும்பத்திற்கு பண்பான மனைவியும்‌, அறிவார்ந்த 
குழந்தைகளும்‌ பெருமைகளைச்‌ சேர்ப்பார்கள்‌ என்று எடுத்துக்‌ 
கூறுகிறார்கள்‌. இக்கட்டுரை, குறிப்பாய்‌, வாழ்க்கைத்‌ துணை 
நலம்‌ மற்றும்‌ மக்கட்பேறு அதிகாரங்களில்‌ உள்ள குறள்களில்‌ 
உள்ள கருத்துக்களுடன்‌ ஒப்பீடு செய்து, அவற்றில்‌ உள்ள 
ஒத்த கருத்துக்கள்‌ இக்கட்டுரையில்‌ தரப்பட்டுள்ளன. 


REX 


உசாத்துணை 
திருவள்ளுவர்‌, திருக்குறள்‌. 


வரதராசன்‌, மு, 2014. திருக்குறள்‌ தெளிவுரை, பாரி 
நிலையம்‌. 


ராதாகிருஷ்ணன்‌ பிள்ளை 2022, சாணக்கிய நீதி 
வெற்றிக்கான உத்திகள்‌, JAICO Publications. 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 109 


1. 


சந்திரோதயம்‌ பதிப்பகம்‌, மதுரை 


3/422, Thiruvalluvar Street, 
Dinamani Nagar, Madurai 625 018. 
Mob: +91 7010997639 


நூல்கள்‌ 


விலை 


திருவிளையாடல்‌ புராணக்கதைகள்‌ (எளிய உரைநடையில்‌) 200 


கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ கவிதை நூல்கள்‌ 


ல பட்‌ டப்‌ ததர 1 ௫ 


உன்னோடு உரையாடுதல்‌ 

காதல்‌ மொழி 

பார்வையில்‌ பூத்த நிலா 

தேனடையும்‌ வரலாறு 

நுண்கலை மருத்துவன்‌ 

தொடரும்‌ புழுதிக்கால்கள்‌ 

புரட்டாசி மூன்றாம்‌ சனிக்கிழமை இரவு 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரியின்‌ 
எம்‌.ஜி.ஆர்‌. பற்றிய நூல்கள்‌ 


1. 


85 


மீ No 


வெற்றித்திருமகள்‌ எம்‌. ஜி.ஆர்‌. 

எம்‌.ஜி.ஆர்‌. நிழல்‌ நிஜம்‌ நிரந்தரம்‌ 

சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா 

(எம்‌.ஜி.ஆர்‌ கற்பிக்கும்‌ குழந்தை வளர்ப்பு முறைகள்‌) 
வீரமகன்‌ போராட வெற்றி மகள்‌ பூச்சூட 

மகளிர்‌ போற்றும்‌ மக்கள்‌ தலைவர்‌ எம்‌.ஜி.ஆர்‌. 
எம்‌.ஜி.ஆர்‌. ஒரு ஜீவ நதி 

எம்‌.ஜி.ஆர்‌. ஒரு கலியுகப்போராளி 

ஒளி விளக்கு எம்‌.ஜி.ஆர்‌. 

வெற்றிப்‌ படிக்கட்டில்‌ நாடோடி மன்னன்‌ - 1 


10. நீங்க நல்லா இருக்கணும்‌ (எம்‌.ஜி.ஆரின்‌ திரைப்படப்‌ 


பாடல்கள்‌ - 1) 


1௦ | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


100 
200 
100 
100 
200 
100 
200 


200 
200 


200 
200 
200 
200 
200 
200 
200 


200 


11. பாட்டுடைத்‌ தலைவன்‌. எம்‌.ஜி.ஆர்‌. (எம்‌.ஜி.ஆரின்‌ 


திரைப்படப்‌ பாடல்கள்‌ - [1) 200 
12. இரசிகர்களின்‌ இதய தெய்வம்‌ எம்‌.ஜி.ஆர்‌ 200 
13. முத்தமிழ்க்‌ காவியம்‌ மதுரை வீரன்‌ 200 
14. இரட்டை வேடத்தில்‌ ஜொலிக்கும்‌ எம்‌. ஜி.ஆர்‌. 200 
15. எம்‌.ஜி.ஆர்‌. படங்களில்‌ அறிவியல்‌ புனைவு 200 
16. படகோட்டி, மீனவ நண்பன்‌ ஓர்‌ ஒப்பீடு 200 
17. Unique Fandom of MGR 200 
18. எம்‌.ஜி.ஆர்‌. படங்களில்‌ தொழில்‌ தர்மம்‌ 200 
19. எம்ஜி.ஆர்‌. படத்தில்‌ சண்டைக்காட்சிகளின்‌ 

சுவாரஸ்யங்கள்‌-1 200 
20. எங்க வீட்டுப்பிள்ளை. 200 


21. எம்‌.ஜி.ஆர்‌. வீடும்‌ விருந்தும்‌ 


நுண்பொருள்‌ காண்பது அறிவு நூல்‌ வரிசை 
முனைவர்‌ எஸ்‌. ஜோதி எஸ்‌. தேமொழி 


1. ஏன்‌? எதற்கு? எப்படி? எதனால்‌? 150 
2. உடல்‌ நலமும்‌ புதிய சிகிச்சை முறைகளும்‌ 150 
3. நம்‌ சூழலும்‌ உணவு முறையும்‌ 150 
முனைவர்‌ சந்திரிகா சுப்பிரமணியன்‌ நூல்கள்‌ 

1. தலைமை பொறுப்பேற்கலாம்‌ 200 
2. இணையத்‌ தமிழ்‌ 120 
3. ஊடகச்‌ சட்டங்கள்‌ 250 
4. ஆஸ்திரேலியாவில்‌ அருந்தமிழ்‌ 200 
5. கொசு வீட்டில்‌ பாயாசம்‌ (சிறுவர்‌ நூல்‌) 200 
6. மாயோன்‌ வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ (ஏறுவர்‌ நூல்‌) 


பிற ஆசிரியர்களின்‌ நூல்கள்‌ 
1. பன்முகப்‌ பண்பாட்டு உரையாடல்‌ - 

முனைவர்‌ ஆனந்த அமலதாஸ்‌ 200 
2. மொழிபெயர்ப்புத்‌ திறன்‌ - 

பேரா. முனைவர்‌ மு. முத்துவேலு 150 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | £11 


மே 


. சிறுநல்‌ வாழ்க்கை - முனைவர்‌ ஜோதி எஸ்‌. தேமொழி 
ஏன்‌? எதற்கு? எப்படி? - முனைவர்‌ ஜோதி எஸ்‌. தேமொழி 
உடல்‌ நலமும்‌ புதிய சிகிச்சை முறைகளும்‌ - 
முனைவர்‌ ஜோதி எஸ்‌. தேமொழி 

6. தமிழ்‌ இறைவனார்‌ யார்‌ - 

பேரா. முனைவர்‌ மு. முத்துவேலு 

7. கவிஞர்களும்‌ எழுத்தாணிய - மேனகா நரேஷ்‌ (141) 

Other Books 

1. Concepts of Constitution - Dr. S. Kalai Arasu 

2. Aranyani By Vijeni (English Novel Part 1 & Part Il) 

3. Translating Tamil Poetry - Dr. C. Rajeswari 

4. Tie Your Hears with Words - Afrah Fathin F.N. 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரியின்‌ 
சமூகப்பண்பாட்டு ஆய்வு நூல்கள்‌ 

1. பண்பாட்டு நகர்வுகள்‌ - தமிழ்‌ நாட்டில்‌ இருந்து 
ஜப்பானுக்கு 

பெண்‌ தெய்வ வழிபாடு 

தேவேந்திரன்‌ 

மருதநிலப்‌ பெண்‌ தெய்வங்கள்‌ (வராகி, பிடாரி, தவ்வை) 
இரு நிலத்தில்‌ திருமுருகன்‌ 

முன்னோர்‌ வழிபாடு (கதிரவன்‌. காலதேவன்‌, நாகர்‌ 
வழிபாடும்‌) 

வேளாண்மரபில்‌ விதைப்பும்‌ பூப்பும்‌ 


omg 


வி 


யானைக்கடவுள்‌ 

பெண்‌ பூப்பின்‌ புனித வழிபாடு 
10. வழிபாட்டின்‌ வேர்களைத்‌ தேடி 
11. பெண்‌ தெய்வம்‌ (தோற்றமும்‌ வரலாறும்‌)* 
12. உலகத்தமிழரின்‌ ஒரே நூல்‌ திருக்குறள்‌ 


172 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


200 
150 


150 


200 
300 


300 
200 
200 
a [> 


200 
200 
200 
200 
200 


200 
200 
200 
200 
250 
300 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரியின்‌ 
கவிதைத்‌ திறனாய்வு நூல்கள்‌ 


1. 
2. 
2. 


4. 
ம. 


பாடுபொருளும்‌ பாசப்பொருளும்‌ 
“பூ மர நிழலி ன்‌ களமும்‌ காலமும்‌ 


“2020 தைமாதத்தில்‌ இன்று” கவிதையில்‌ அடி க்கருத்தியல்‌ 


ஆய்வு 
கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ கவிதையில்‌ காதல்‌ 
கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ பயணக்‌ கவிதைகள்‌ 


ஆங்கிலக்‌ கவிதைகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 


mA oN 


எட்டுத்திக்கும்‌ செல்வீர்‌ 

அவன்‌ கடவுளுக்கு நிகரானவன்‌ 
செக்கச்‌ சிவந்த ரோஜா 

கலீல்‌ ஜிப்ரானின்‌ “மணலும்‌ நுரையும்‌" 


கலீல்‌ ஜிப்ரானின்‌ “பாடல்கள்‌ 14” 


Tamil Classics in English - (Dr. C. Rajeswari) 


கே ட்டம்‌ இடல்‌ இரதம்‌ ம்‌ 


Kurunthokai 
Agananooru 
Purananooru 
Naaladiyaar 
Aasaarakkovai 


250 
200 


100 
100 
200 


200 
200 
200 
200 
200 


200 
200 
200 
200 
200 


A Predictress from the Hill (Thiru Kutrala Kuravanchi) 200 


A Peasant with wo Wives (Mukkudal pallu) 
Classic Tamil Poems of Poetess Avvai. 


Socio Cultural Study Series 


| 
4, 


Lord Indra -The Forgonen Diet 
Serpent - The Primordial God 


தற்காலத்‌ தமிழில்‌ சங்க இலக்கிய நரல்‌ வரிசை 


1. 


குறுந்தொகைக்‌ கவிதைகள்‌ 


200 
200 


300 
300 


200 


தமிழணங்கு பிப்ரவரி 2024 | 113 


மொழிபெயர்ப்பு ஆய்வு நூல்கள்‌ - 
முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 


1. மொழிபெயர்ப்பியல்‌ ஆய்வு (ஆய்வு நூல்‌) 200 
2. கவிதை மொழிபெயர்ப்பு 200 
8. நவீன மொழிபெயர்ப்பு உத்திகள்‌ (C௦-௮uthor) 200 
4. மொழிபெயர்ப்பில்‌ பெயரும்‌ பொருளும்‌ 200 
ச. மொழிபெயர்ப்பு நுண்ணாய்வு 400 


தமிழ்‌ இலக்கண நூல்‌ 

1. தமிழில்‌ வேற்றுமை உருபுகள்‌ 200 
சிறுகதை, கவிதை 

1. அமராவதியின்‌ காதல்‌ - சத்யப்பிரபா 200 
2. ரோஜா மொட்டு (சித்திரக்கவிதைகள்‌) - சத்யப்பிரபா 200 


மாத இதழ்கள்‌ 
1. தமிழணங்கு மாத இதழ்‌ 200 
2. Love Thamizh 500 


பேராசிரியர்‌ முனைவர்‌ தே. ஞானசேகரனின்‌ நூல்கள்‌ 
ஆங்கிலத்தில்‌ - முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 
Moonstone Publication, Madurai 


1. Emerging Mallarism 200 
2. Festival of lord Indra 200 
3. Role of Devendirar's in Indian war of Independence 200 

(Sundaralingam Kudumbanar) 200 
4. Re reading of Pallu literature 200 
5. Mallariyan Literature 200 
6. Frontyard without My Dad (Poem) 200 


Poems of Er. Poet Muththamizh Virumbi - In English 

Dr. C. Rajeswari 

[Moonstone Publication] 

1. Therapist of the Finest Art 200 
2. Following Dusty Feet 200 


174 | தமிழணங்கு பிப்ரவரி 2024 


ரதி ன்‌ வெளி 
சந்திரோத। (11 ம்‌ பத சிப்பச hE த்த தின்‌ வெ 41 1 பீடுகள்‌ 


ல க - ப." 
INO பணமபாடரு 


சந்திரோதயம்‌ பதிப்பகம்‌ 


குமிழணங்கு மாத இதழை வெளியிருவோர்‌: 
௫, சற்ஹ்‌ ராஜ்குமார்‌ (அட்வகேட்‌), சந்திரோதயம்‌ அறக்கட்டளை, 
3/422, நினமணி நகர்‌ மதுரை 625 018, Ph: +91 7871123226 


அன்பளிப்பு ரூபாய்‌ : 120/- 


